லை... 
அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌--5. 


அடிமதிக்குடி 


அய்யனார்‌ பிள்காகுகுமிழ்‌ 


பதிப்பாசிரியர்‌ : 
மு. சண்முகம்‌ பிள்ளை, 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
இருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. . 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
1975 


முதற்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 1975. 


உள்ளுறை 

முகவுரை 
தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ பிள்ளைத்தமிழ்‌ 

அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ (குறிப்புரையுடன்‌) 

சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 

பாட்டு முதற்குறிப்பு அகராதி 
பிற்சேர்க்கை : 

1. சாத்தன்‌ வரலாறு 


2. மாசாத்தய்யா பதிகம்‌ 


இதுவரை வெளிவந்த அருந்தமிழ்‌ நூல்கள்‌ 
1. அப்பாண்டைநாதர்‌ உலா 
_ தமிழாய்வு 1 1972 


2. நாககுமார காவியம்‌ 
-— தமிழாய்வு 11] 1973 


3. திருமேற்றிசை அந்தாதி 


49 
76 


- அப்பாண்டை நாதர்‌ உலா, தனி நூலின்‌ பிற்சேர்க்கை 


1974 


4. ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
_— தமிழாய்வு 11] 1974 


முகவுரை 


பிள்ளைத்தமிழின்‌ முதன்மை 


பிரபந்த வகைகளுள்‌ முதலிடம்‌ பெறுவது பிள்ளைத்தமிழ்‌. பிரபந்த 
இலக்கணம்‌ வகுத்துரைக்கும்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ இப்‌ பிள்ளைத்‌ 
தமிழுக்கே முதலில்‌ விளக்கம்‌ தருகின்றன. வெண்பாப்‌ பாட்டியல்‌, 
நவநீதப்‌ பாட்டியல்‌, சிதம்பரப்‌ பாட்டியல்‌, இலக்கண விளக்கப்‌ பாட்‌ 
டியல்‌, பிரபந்த மரபியல்‌ என்னும்‌ நூல்களில்‌ இப்‌ பிரபந்தத்திற்கு 
முதன்மை தந்திருத்தல்‌ காணலாம்‌. 


பாட்டியல்களுள்‌ பழமையானது என்று கருதப்படும்‌ பன்னிரு 
பாட்டியலும்‌, £ மேதகு சாதகம்‌, பிள்ளைப்‌ பாட்டே” என இதனை இரண்‌ 
டாவதாக அடைவு செய்கின்றது. இதுபோன்றே, “பிரபந்த தீபிகையும்‌” 
“சதுரகராதியும்‌ கொண்டுள்ளன. இம்‌ மூன்று நூல்களில்‌ மட்டும்‌ 
முதலாவதாய்க்‌ காணப்படும்‌, * சாதகம்‌” என்னும்‌ பிரபந்தம்‌ குழந்தை 
பிறந்த ஆண்டு, நாள்‌, கிழமை, பக்கம்‌, இராசி முதலியவற்றைக்‌ கூறுவ 
தாகும்‌. அதாவது, குழந்தையின்‌ பிறப்புப்‌ பற்றியது சாதகம்‌, 
அதனை அடுத்து வருவது பிள்ளைத்தமிழ்‌. எனவே, பிள்ளைத்தமிழுக்குப்‌ 
பாட்டியல்‌ நூலார்‌ எல்லாரும்‌ முதன்மை தந்துள்ளனர்‌ என்று நாம்‌ 
கொள்ளலாம்‌. 


“பிள்ளைக்‌ கவிமுதல்‌ புராணம்‌ ஈருத்‌ 
தொண்ணூற்‌ ருறெனுக்‌ தகைய? 
எனப்‌ “பிரபந்த மரபியல்‌ ? எடுத்துக்‌ கூறுவதும்‌ ஈண்டு ஒப்புகோக்கத்‌ 
தகும்‌. 
பழமைச்‌ சிறப்பு 


பழந்தமிழ்‌ நாலாம்‌ தொல்காப்பியத்திலேயே “பிள்ளைத்தமிழ்‌ £ 
இலக்கியம்‌ பற்றிய குறிப்பு உள்ளது என்பர்‌. தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரப்‌ புறத்திணையியலிலே பாடாண்‌ பாட்டுப்பற்றி உரைக்‌ 
கும்‌ பகுதியில்‌, 


“குழவி மருங்கினும்‌ கழவதாகும்‌' (தொல்‌. பொருள்‌. புறத்‌. 29) 


i அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
iv 

என்று ஒரு நூற்பா உள்ளது.! இது குழந்தைப்‌ ய்ருவத்தும்‌ காமப்‌ 
பகுதி பாடப்பெறும்‌ என்னும்‌ கருத்தினது. இதன்‌ விளக்கவுரையில்‌ 
நச்சினர்க்கனியர்‌ பிள்ளைத்தமிழ்க்‌ கூறுகள்‌ அமையப்‌ பாடும்‌ மரபை 
இதில்‌ உள்ள மருங்கு” என்னும்‌ சொல்‌ குறிப்பிப்பதாகக்கொண்டு 
கூறுகின்றார்‌.” 


நச்சினர்க்கனியர்‌ தம்‌ காலத்து வழங்கிய பிள்ளைத்தமிழ்‌ நூல்‌ 
களைக்‌ கருத்திற்கொண்டு இவ்வகை விளக்கம்‌ தருகிறார்‌. எனவே; 
இவர்‌ கூற்றை முற்றும்‌ ஏற்றுக்கொள்வது இங்குப்‌ பொருத்தமாகத்‌ 
தோன்றவில்லை. என்றாலும்‌, குழந்தையைப்‌ பொருளாக வைத்துப்‌ 
பாடும்‌ மரபு தொல்காப்பியர்‌ காலத்தே தொடங்கிவிட்டமை புலனாம்‌. 


உருப்பெற்ற வகை 


பிள்ளத்தமிழுக்கு முதன்மை வாழ்வின்‌ முதனிலை என்பது மட்டு 
மன்று; பிரபந்தங்களுள்‌ முதன்முதல்‌ உருப்பெற்றதும்‌ இதுவே என்ன 
லாம்‌. பெரியாழ்வார்‌ தம்‌ திருமொழியில்‌ கண்ணனின்‌ பிள்ளைமைக்‌ 
கூறுகள்‌ பலவற்றைப்‌ போற்றிப்‌ பாடிப்‌ பிள்ளைத்தமிழுக்குத்‌ 
தொடக்கம்‌ செய்துள்ளார்‌. இவருடைய திருமொழியில்‌ தாலப்‌ பருவம்‌, 
அம்புலிப்‌ பருவம்‌, செங்கீரைப்‌ பருவம்‌, சப்பாணிப்‌ பருவம்‌, தளர்‌ 
நடைப்‌ பருவம்‌ முதலிய பல்வேறு நிலையில்‌ அமைந்த பாடல்கள்‌ 
காணப்படுகின்றன. நாச்சியார்‌ திருமொழியில்‌ “சிற்றில்‌ சிதையேல்‌” 


1. புறப்பொருள்‌ வெண்பாமாலைப்‌ பாடாண்‌ திணைப்‌ பகுதியி 
லும்‌, * குழவிக்கட்‌ டோன்‌ நிய காமப்‌ பகுதி? கூறப்பட்டுள்ளது 
கவனிக்கற்பாலது. 

* இளமைந்தர்‌ நலம்‌ வேட்ட 
வளமங்கையர்‌ வகையுரைத்தன்‌ நு? (பாடாண்‌. 50) 
என்பது இதன்‌ கொளுவாகும்‌. இதனை விளக்கும்‌ அந்நூல்‌ 
வெண்பா வருமாறு : 
* வரிப்பந்து கொண்டொளித்தாய்‌ வாள்வேந்தன்‌ மைந்தா 
அரிக்கண்ணி யஞ்சி யலற--எரிக்கதிர்வேற்‌ 
செங்கோல னுங்கோச்‌ சினக்களிற்றின்‌ மேல்வரினும்‌ 
எங்கோலம்‌ தீண்டல்‌ இனி.” 


ம] 


“மருங்கு” என்றதனான்‌ மக்கட்குழவியாகிய ஒருமருங்கே 
கொள்க. தெய்வக்குழவி யின்மையின்‌, இதனை மேலவற்‌ 
மேடு ஒன்றாது வேறு கூறினர்‌; தந்‌தையரிடத்தன்‌. றி ஒரு 
இங்களிற்‌ குழவியைப்பற்றிக்‌ கடவுள்‌ காக்க என்று கூறுத 
லானும்‌, பாராட்டுமிடத்துச்‌ செங்கரையும்‌ தாலும்‌ சப்பாணி 
யும்‌ முத்தமும்‌ வரவுரைத்தலும்‌ அம்புலியும்‌ சிற்றிலுஞ்‌ 
சிறுதேருஞ்‌ சிறுபறையுமெனப்‌ பெயரிட்டு வழங்குதலானும்‌ 
என்பது. (சொல்‌. பொருள்‌. புறத்‌, 29 நச்‌. உரை) 


முகவுரை ப்‌ 


எனச்‌ சிறுமியர்‌ வேண்டும்‌ திருமொழி உள்ளது. குலசேகரப்‌ 
பெருமாள்‌ இராகவனுக்குத்‌ தாலாட்டு பாடலைத்‌ * தாலேலோ? எனப்‌ 
பாடியுள்ளார்‌. திருமங்கை மன்னன்‌ தம்‌ பெரிய திருமொழியில்‌ 
“ சப்பாணிப்‌ பருவம்‌ ? பாடுகின்றார்‌. 


காவியங்களிலும்‌ காவியத்‌ தலைவர்‌ முதலியோரின்‌ குழந்தைமை 
நிகழ்ச்சிகள்‌ சிற்சில பேசப்பட்டுள்ளன. கலிங்கத்துப்பரணியில்‌ 
வரும்‌ . “அவதாரம்‌? என்னும்‌ பகுதியும்‌ இவ்வகையினதே. இவை 
யெல்லாம்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னும்‌ பிரபந்த வகை தோன்றுவதற்கு 
நில்க்களன்களாய்‌ அமைந்தன. இப்பொழுதுள்ள பிள்ளைத்தமிழ்‌ 
நூல்களுள்‌ ஒட்டக்கூத்தர்‌ பாடிய “குலோத்துங்கன்‌ பிள்ளை த்தமிழே ” 
முந்திய நூலாகக்‌ கொள்ளத்தக்கது. 


பிள்ளைத்தமிழ்‌ இயல்பு 

பாட்டுடைத்‌ தலைவரைக்‌ குழந்தைமை நிலையில்‌ வைத்து, அப்‌ 
பருவ நிலைகளைப்‌ பாட்டுடைத்‌ தலைவர்மேல்‌ ஏற்றிப்‌ புகழ்ந்து பாடுவதே 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்களின்‌ பொது இயல்பு. இதனைப்‌ பிள்ளைக்கவி, 
பிள்ளைப்‌ பாட்டு, பிள்ளைத்‌ திருநாமம்‌ எனவும்‌ வழங்குவர்‌. 


தெய்வங்கள்மீதும்‌ மக்கள்மீதும்‌ இப்‌ பிரபந்தம்‌ பாடுதல்‌ 
மரபாகும்‌.” அன்றியும்‌ ஆண்பாலர்‌ மேலும்‌ பெண்பாலர்‌ மேலும்‌ 
இப்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடப்படும்‌. ஆகவே, ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என இருகூறாகவும்‌ எண்ணப்படும்‌, இரு 
பாலார்மேலும்‌ பாடப்படும்‌ பிள்ளைத்தமிழ்‌ நூல்களிடையே சிற்சில 
வேறுபாடுகளும்‌ உள்ளன. 


பத்துப்‌ பருவம்‌: ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ 

ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழில்‌ காப்பு, செங்கீரை, தால்‌, சப்பாணி, 
முத்தம்‌, வாரானை, அம்புலி, சிறுபறை (முழக்குதல்‌), சிற்றில்‌ 
(சிதைத்தல்‌), சிறுதேர்‌ (உருட்டுதல்‌) எனப்‌ பத்துப்‌ பருவங்கள்‌ 
கொள்வர்‌. இவற்றுள்‌ சிறுபறை, சிற்றில்‌, சிறுதேர்‌ என்னும்‌ முறை 
வைப்பு சில நூல்களில்‌ சிற்றில்‌, சிறுபறை, சிறுதேர்‌ என்றும்‌ காணப்‌ 
படுகிறது. 


பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்ப்‌ பருவம்‌ 


மேலே அண்பாலுக்குச்‌ சுட்டிய பத்துப்‌ பருவங்களுள்‌ காப்பு 
முதலாக அம்புலி வரையில்‌ உள்ளவை பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழுக்கும்‌ 


3, தெய்வங்களுள்‌ சிவபெருமானுக்குப்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடுதல்‌ 
வழக்கத்தில்‌ இல்லை. அவன்‌ “பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ ” 
என்பதனால்‌, விடுத்தனர்‌ போலும்‌. 


vi அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
உண்டு. அனால்‌, ஈற்றில்‌ வரும்‌ சிறுபறை, சிற்றில்‌, சிறுதேர்‌ என்ப 
வற்றிற்கு ஈடாகப்‌ பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழில்‌ கழங்கு, அம்மானை, 
ஊசல்‌ என்பவற்றைப்‌ பெரும்பாலும்‌ கொள்கின்றனர்‌. இம்‌ 
மூன்றற்குப்‌ பதிலாக வேறு சில மாற்றங்களையும்‌ சில நூல்களில்‌ ' 
காணலாம்‌. கழங்கு, அம்மானை என்பவற்றுள்‌ ஒன்றனை விடுத்து, 
“நீராடல்‌ ' என்பதனைச்‌ சேர்ப்பதும்‌ உண்டு. 


பன்னிருபாட்டியல்‌ சிற்றிலிழைத்தல்‌, சிறு சோறாக்கல்‌, குழமகன்‌, 
ஊசல்‌, காமநோன்பு என்னும்‌ ஐந்தைப்‌ பெண்பாலருக்குக்‌ குறிப்பிடு 
இறது. பிங்கலந்தை நிகண்டு நூலார்‌ குழமணம்‌, நோன்பு, நீராடல்‌, 
பாவையாடல்‌, அம்மானை, கழங்கு, பந்தடித்தல்‌, சிறுசோறடுதல்‌, 
சிற்றிலிழைத்தல்‌, ஊசலாடல்‌ என்னும்‌ பத்தையும்‌ பெண்பாலருக்குக்‌ 
கூறுகின்றார்‌. எனினும்‌, இவற்றுள்‌ மூன்றே பெண்பாற்‌ பிள்ளைத்‌ 
தமிழில்‌ வருதல்‌ கூடும்‌. 


இலக்கணம்‌, நிகண்டு முதலியன பெண்பாலர்‌ விளையாடல்களுள்‌ 
பலவற்றைத்‌ தொகுத்துரைத்த போதிலும்‌, பெரும்பாலான பிள்ளைத்‌ 
தமிழ்‌ நூல்களுள்‌ அம்மானை, நீராடல்‌, ஊசல்‌ ஆகியவையே இடம்‌ 
பெற்றுள்ளன. ஆண்டாள்‌ பிள்ளைத்தமிழில்‌ காமவேள்‌ நோன்பும்‌, 
சிவயோகநாயத8 பீள்ளைத்தமிழில்‌ கழங்காடுதலும்‌ அமைந்துள்ளன. 
இவ்வாறான மாற்றம்‌ மிகச்‌ சிறுபான்‌மையே. 


பிள்ளைக்கவி பெறு பருவம்‌ 


மூன்று முதல்‌ இருபத்தொரு திங்களில்‌ பிள்ளைக்‌ கவியில்‌ வரும்‌ 
பத்துப்‌ பருவங்களையும்‌ அடக்கியுரைப்பர்‌. இருபத்தொரு திங்களில்‌ 
ஒற்றைப்பட்ட திங்களிலே பிள்ளைக்கவி பாடுதல்‌ நன்றென்பர்‌. இவ்‌ 
வரையறை சிதம்பரப்‌ பாட்டியலிலும்‌ கைலாச நிகண்டிலும்‌ தெளி 
வாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


*மூன்றுமுதல்‌ இருபத்‌ தொன்றனுள்‌ ஒற்றைப்‌ 
பெறுதிங்கள்‌ தனிற்பிள்ளைக்‌ கவியைக்‌ கொள்ளே ” 


என்பது சிதம்பரப்‌ பாட்டியல்‌. 


இன்னும்‌ ஐந்தாண்டு முதல்‌ ஏழாண்டு வரையிலும்‌ பிள்ளைக்கவி 
பாடுதல்‌ உண்டு என வெண்பாப்‌ பாட்டியல்‌, நவநீதப்‌ பாட்டியல்‌ 
என்பவை தெரிவிக்கின்றன. இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌, 'மூன்றைந்‌ 
தேழாண்டிலும்‌ ஆகும்‌” என மூன்று, ஐந்து, ஏழு என்னும்‌ வரையறை 
குறிப்பிடுகிறது. பதினாருண்டு வரையில்‌ ஆண்பாலுக்குப்‌ பிள்ளைக்‌ 
கவி பாடலாம்‌ என்றும்‌, பெண்பாலுக்குப்‌ பூப்பு நிகழ்வளவும்‌ பாட 
லாம்‌ என்றும்‌ பன்னிரு பாட்டியலில்‌ இந்திரகாளியார்‌ கூற்றாகக்‌ 
காணப்படுகிறது. வேந்தர்கள்‌ முடிசூட்டியபின்‌ பிள்ளைக்கவி பாடுதல்‌ 
கூடாது என்றும்‌ பன்னிரு பாட்டியல்‌ வரையறுக்கிறது. 


முகவுரை vii 
காப்புப்‌ பருவ மரபும்‌ மாற்றமும்‌ 


காப்புப்‌ பருவத்தில்‌ திருமால்‌ முதலிய தெய்வங்களைத்‌ துதித்துப்‌ 
போற்றி, பிள்ளைக்கவி பெறுவோரைக்‌ காக்கவேண்டும்‌ எனப்‌ பாடுவர்‌. 
திருமால்‌ காப்புக்‌ கடவுளாதலின்‌ அவரை முதற்கண்‌ பாடவேண்டும்‌ 
எனப்‌ பன்னிரு பாட்டியல்‌, நவநீதப்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ ஏதுக்காட்டி 
வலியுறுத்தும்‌. 


“காப்புமுத லெடுக்கும்‌ கடவுள்‌ தானே 
பூக்கமழ்‌ துழாய்முடி புனைந்தோ னாகும்‌ 


என்பது பன்னிரு பாட்டியல்‌. 


காப்புப்‌ பருவத்தில்‌ இடம்பெறற்குரிய கடவுளர்‌ யார்‌ யார்‌ 
என்னும்‌ வரையறையையும்‌ இப்‌ பன்னிரு பாட்டியல்‌ தொகுத்துத்‌ 
தருகிறது : 


£ திருமால்‌ அரனே திசைமுகன்‌ கரிமுகன்‌ 
பொருவேல்‌ முருகன்‌ பரிதி வடுகன்‌ 
எழுவகை மங்கையர்‌ இந்திரன்‌ சாத்தன்‌ 
நிதியவன்‌ நீலி பதினொரு மூவர்‌ 
திருமகள்‌ நாமகள்‌ திகழ்மதி என்ப 
மருவிய காப்பினுள்‌ வருங்கட வுளரே.” 


இந்‌ நூலிற்போன்றே நவநீதப்‌ பாட்டியலிலும்‌ திருமால்‌, சிவபெரு 
மான்‌, சத்தமாதாக்கள்‌ பதினொரு மூவர்‌, பிரமன்‌, பகவதி, குபேரன்‌, 
சூரியன்‌, சாத்தன்‌, இந்திரன்‌, முருகன்‌, கணபதி, வடுகன்‌ என்னும்‌ 
தெய்வங்களைக்‌ காவல்செய்‌ வானவர்‌ எனத்‌ தொகுத்துரைத்தல்‌ 
காணலாம்‌. இதில்‌ திருமகள்‌, நாமகள்‌, சந்திரன்‌ என்னும்‌ தெய்வங்கள்‌ 
ஒழிந்த பதின்மூவர்‌ இடம்பெறுகின்றனர்‌. பன்னிரு பாட்டியல்‌ கூறும்‌ 
பதினாறு தெய்வங்களையும்‌ பத்துப்பாடல்‌ கொண்ட காப்புப்‌ பருவத்‌ 
தில்‌ உரைப்பது அருமையே. ஆகவே, இவருள்‌ எவரேனும்‌ பதின்மர்‌ 
இடம்பெறுவர்‌ என்பதுதான்‌ நடைமுறைக்கு உகந்ததாகும்‌. 


பின்னாளில்‌ சமயச்‌ சார்பில்தான்‌ பெரும்பான்மைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
நூல்கள்‌ தோன்றியுள்ளன. சைவர்‌, வைணவர்‌ முதலியோர்‌ தத்தம்‌ 
சமயம்‌ பரப்பிய நாயன்மார்‌, அழ்வாராதியர்‌ முதலியோரையும்‌ 
காப்புப்‌ பருவத்தில்‌ போற்றிப்‌ பாடலாயினர்‌. 


மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ தாம்‌ பாடிய 
சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழில்‌ காப்பிற்குரிய கடவுளராகப்‌ பாடியலார்‌ 
உரைத்த கடவுளர்‌ எவரையும்‌ பாடவில்லை. சுந்தரர்‌ பாடிப்‌ போற்றிய 
இருத்தொண்டத்தொகைச்‌ செய்யுள்‌ முறைப்படி அமையும்‌ அடியார்‌ 
களைப்‌ பாடியுள்ளார்‌. 


viii அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
குருவாயூரப்பன்‌ பிள்ளைத்தமிழில்‌ அவருக்கு நித்தமும்‌ சாத்தப்‌ 
பெறும்‌ எண்ணெய்க்‌ காப்பையே காப்பாகக்‌ கொள்ளுமாறு 
தரு. மு. கோ. இராமன்‌ பாடியுள்ளார்‌. 


“மகிழ்ந்து காணத்‌ தெளிகல்லெண்‌ 
ணெய்க்‌ காப்பிட்டே இளஞ்சூட்டு 
நீரால்‌ ஆட்டி வாகைத்தூள்‌ 
நிறுவித்‌ தேய்ப்பார்‌ நேயமுற 
கேரா நின்னையலங்‌ கரிப்பார்‌ 

செய்க்கா மருவும்‌ குருவாயூர்ச்‌ 
செல்வா மற்றோர்‌ காப்புனக்கே 
செப்ப அறியேம்‌ ஒப்பரிய 
இருக்காப்‌ பேற்று மகிழுகவே £ 


என்பது இவருடைய காப்புரை. 


அருக சமய முதல்வர்‌ ஆதிநாதரைப்‌ போற்றும்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
நூலில்‌, அப்‌ பெருமான்மேல்‌ கவிபாடச்‌ சித்தர்‌, சைனாலயங்களில்‌ 
விளங்கும்‌ சினதேவர்‌ முதலியோர்‌ காப்பினைத்‌ தமக்கு வேண்டிப்‌ பாடு 
கின்றார்‌. ஏனைய பிரபந்தங்கள்‌ காவியங்கள்‌ முதலியவற்றின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ வரும்‌ பொதுவான காப்புப்‌ பாடல்கள்‌ போன்ற அமைப்பில்‌ 
தான்‌ ஆதிகாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌ ஆசிரியர்‌ பாடுகின்றார்‌. இவ்வகையில்‌ 
தான்‌ அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளை த்தமிழும்‌ உள்ளது. 
பெயர்‌ வழக்கு 

பிள்ளைத்தமிழ்‌ நூல்கள்‌ பெறும்‌ பெயரமைதியிலும்‌ ஓர்‌ ஒருமைப்‌ 
பாடு காணலாம்‌. இறைவன்‌ இறைவியர்மீதும்‌, மற்றும்‌ மன்னர்‌, 
வள்ளல்கள்‌, குருமார்‌ முதலிய மானிடர்மீதும்‌ பாடப்பெறுவன 
அவரவர்‌ பெயராலேயே பெரும்பாலும்‌ வழங்கப்பெறுகின்‌ றன. 
அன்றியும்‌ அவரவர்‌ பெயருடன்‌ அவர்கள்‌ வீற்றிருக்கும்‌ இடப்பெயரை 
உடன்கூட்டியும்‌ பெயர்‌ குட்டுவர்‌. குலோத்துங்கசோழன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
ஆதிகாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌ முதலியன பாட்டுடைத்தலைவர்‌ பெயருடன்‌ 
இணைந்து வருவன. திருவானைக்கா அ௫லாண்டநாயக௮ பிள்ளைத்தமிழ்‌, 
திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌, திருவாவடுதுறை அம்பலவாண 
தேசிகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ போல்வன ஊர்ப்பெயருடன்‌ பாட்டுடைத்‌ 
தலைவர்‌ பெயரும்‌ சார்க்துவரும்‌ வழக்கிற்கு எடுத்துக்காட்டாம்‌. இவ்‌ 
வீருவகையானுமன்றி பாட்டுடைத்‌ தலைவர்‌ வீற்றிருக்கும்‌ இடப்பெய 
சாலும்‌ ஒருசில பிள்ளைத்தமிழ்‌ நூல்கள்‌ பெயர்‌ சூட்டப்பட்டுள்ளன. 
பழகி பிள்ளைத்தமிழ்‌, புதுவை பிள்ளைத்தமிழ்‌, கம்பை பிள்ளைத்தமிழ்‌, 
காகூர்‌ பிள்ளைத்தமிழ்‌, இருப்பரங்கிரி பிள்ளைத்தமிழ்‌ முதலியன இடப்‌ 
பெயரால்‌ வழங்குவன காணலாம்‌. இவ்‌ வகையில்‌ பெயர்‌ பெற்ற 
ட ஏனைய இரண்டினும்‌ மிகக்‌ குறைந்த எண்ணிக்கையுடை 
யனவே. 


முகவுரை ix 


பாவின்‌ அமைப்பு 


ஆசிரிய விருத்தம்‌, வகுப்பு, ஈரெண்‌ கலைவண்ணம்‌ என்னும்‌ 
இவற்றுள்‌ ஒன்றால்‌, பருவத்திற்குப்‌ பப்பத்துப்‌ பாடலாக நூறு 
பாடல்கள்‌ பிள்ளைத்தமிழ்‌ நூல்களில்‌ பாடப்படுதலே பெரும்பான்மை 
மரபு. 


“வன்ன விருத்தம்‌ வகுப்பேயீ ரெண்கலை 
வண்ணச்‌ செய்யுள்‌ 

அன்னவை ஈரைம்ப.ஃ தி னெலையென்‌ 
றறைவர்‌ கற்றோர்‌, 


என்பது நவநீதப்‌ பாட்டியல்‌. 


“அகவல்‌ விருத்தமும்‌ கட்டளை யொலியும்‌ 
கலியின்‌ விருத்தமும்‌ கவின்பெறு பாவே. 
£ பிள்ளைப்‌ பாட்டே நெடுவெண்‌ பாட்டெனத்‌ 
தெள்ளிதிற்‌ செப்பும்‌ புலவரும்‌ உளரே,” 


என்று பன்னிரு பாட்டியல்‌ பிள்ளைக்கவிக்குரிய பாக்களை வகுத்துரைக்‌ 
கின்றது. பெரும்பான்மையான பிள்ளைத்தமிழ்‌ நூல்களும்‌ ஆசிரிய 
விருத்தங்களாலானவையே. இப்‌ பாடல்‌ அமைப்பிலும்‌ அங்கங்கே 
பருவப்‌ பகுதிகளிடையில்‌ சந்த வேறுபாடுகள்‌ அமைய வெவ்வேறு 
வண்ணங்களில்‌ பாடுவதும்‌ உண்டு. எவ்வாறு பாடினும்‌ அந்தந்தப்‌ 
பருவப்‌ பகுதிப்‌ பாடல்கள்‌, அவ்வப்‌ பருவப்‌ பெயர்கள்‌ மகுடமாய்‌ 
அமைந்துவரும்‌ நிலையிலேயே காணப்படும்‌. எடுத்துக்காட்டாகத்‌ 
காலப்‌ பருவத்தில்‌, “தாலோ தாலேலோ? என்று முடித்தலும்‌, 
அம்புலிப்‌ பருவத்தில்‌, * அம்புலீ ஆட வாவே : என்னும்‌ விளியுடன்‌ 
முடித்தலும்‌ போல்வனவற்றைக்‌ காட்டலாம்‌. 


பாடல்‌ தொகை 


பருவத்திற்குப்‌ பத்துப்‌ பாடலாக நூறு பாடல்கள்‌ பாடப்படுவதே 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்களின்‌ பெருவழக்கு. ஆயினும்‌ பத்தினும்‌ 
குறைவான எண்ணிக்கை பெற்ற நூல்களும்‌ காணப்படுகின்றன. 
மல்லையூர்ச்‌ சிற்றம்பலக்‌ கவிராயர்‌* பாடிய சிவந்தெழுந்த பல்லவன்‌ 
பிள்ளைத்தமிழில்‌ பருவத்திற்கு எவ்வேழு பாடல்கள்‌ உள்ளன. 
சிவஞான முனிவர்‌ பாடிய கலைசைச்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ 


4. இவர்‌ காலத்து வாழ்ந்த படிக்காசுப்‌ புலவரே இம்‌ நாலப்‌ 
பாடினார்‌ என்று கருதி எழுதியோரும்‌ உள்ளனர்‌. அது தவறு 
என்பதனைச்‌ சான்றுடன்‌ எனக்கு விளக்கியவர்‌ கவிஞர்‌ 
மு. கோ. இராமன்‌ அவர்களாவர்‌. 

௮-1 


x அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பிள்ளத்தமிழில்‌ ஒவ்வொரு பருவத்திற்கும்‌ ஐந்தைந்து பாடல்கள்‌ 
காணப்படுகின்‌ றன. 


இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடியோர்‌ சிலர்‌ 
இதனினும்‌ குறைவான பாடல்களைக்‌ கொண்டுள்ளனர்‌. சின்னப்ப 
நாயக்கர்‌ பாடிய பழனி பிள்ளைத்தமிழிலும்‌, பாலகவி முத்து. கோ. 
இராமன்‌ பாடிய குருவாயூரப்பன்‌ பிள்ளைத்தமிழிலும்‌ பருவத்திற்கு 
மும்மூன்று பாடல்கள்‌ காணப்படுகின்றன. மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ பாடிய சிவஞான யோகிகள்‌ சரித்திரத்தில்‌ 
காப்பு முதல்‌ சிறுதேர்‌ வரையிலான பத்துப்‌ பருவம்‌ குறித்தும்‌ 
ஓவ்வொரு விருத்தமாகப்‌ பத்து விருத்தத்தால்‌ ஒரு பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ 
பதிகப்‌ பாமாலையைச்‌ கூட்டியுள்ளார்‌. சிறு காவியத்தின்‌ அங்கமாகப்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ மரபை ஓட்டிப்‌ பத்துப்‌ பாடல்களைப்‌ பாடி ஒரு 
புதுமையைப்‌ பிள்ளையவர்கள்‌ தோற்றுவித்துள்ளார்கள்‌. டாக்டர்‌ வ.சு. 
செங்கல்வராய பிள்ளை இயற்றிய திருஞானசம்பந்தர்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
பாலகவி முத்து. கோ. இராமன்‌ எழுதிய திருநாவுக்கரசர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌, நா. கனகராஜையர்‌ பாடிய சுந்தரர்‌ பிள்ளைத்தமிழ்‌, திராவிடக்‌ 
கவிமணி முத்துசாமி ஐயர்‌ பாடிய மாணிக்கவாசகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
ஆதயவற்றில்‌ பருவத்துக்கு ஒரு பாடலாய்ப்‌ பத்துப்‌ பாடல்களே உள. 
மேற்குறித்த நால்வர்‌ பாக்களையும்‌ ஒருசேரக்‌ கொண்டு நால்வர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ என்றும்‌ பெயரிட்டு வழங்குவர்‌. சதகமாய்‌ நூறு பாடல்‌ 
களைக்‌ கொண்டிருந்த பிள்ளைத்தமிழ்‌ இன்று பத்துப்பாடல்கள்‌ கொண்ட 
ஒரு பதிகம்‌ போன்று சுருங்கியுள்ளமையும்‌ காலத்தின்‌ விளைவே. 


௮டிமதிக்குடி ஐயனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 

அடிமதிக்குடி என்னும்‌ ஊரில்‌ கோயில்‌ கொண்டருளும்‌ அய்யனார்‌ 
புகழ்‌ பேசுவது இந்தப்‌ பிள்ளைதீதமிழ்‌. இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ அறிய 
இயலவில்லை. தாலின்‌ போக்கிலிருந்து இவர்‌ சைன சமயத்தைச்‌ 
சார்ந்தவர்‌ என்பது தெளிவு. இவர்‌ காலம்‌ ஏறத்தாழ அப்பாண்டை 
நாதர்‌ உலாவைப்‌ பாடிய அனந்தவிசயர்‌ வாழ்ந்த பதினாறாம்‌ நூற்‌ 
முண்டை ஓட்டியதாகலாம்‌. இது பிள்ளைத்தமிழ்‌ இலக்கிய மரபை 
ஓட்டியமைந்துள்ளது. ஆயினும்‌, பெரும்பான்மைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
நூல்களைப்‌ போலன்றிப்‌ பருவத்திற்குப்‌ பத்துப்‌ பாடல்களாய்‌ 
இல்லாமல்‌ ஐந்தைந்து பாடல்களைக்‌ கொண்டுள்ளது இந்‌ நூல்‌. 
சிவஞான முனிவர்‌ பாடிய செங்கழுநீர்‌ விநாயகர்‌ பிள்ளைத்தமிழும்‌ 
பருவத்திற்கு ஐந்து பாடல்களாய்‌ ஐம்பது பாடல்களைக்‌ 
கொண்டுள்ளமையும்‌ ஈண்டு நினைவுகூரத்தகும்‌. இப்பொழுது 
தெரியவருதின்‌ றவரையில்‌ ஐம்பது பாடல்களைக்‌ கொண்டு விளங்கும்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்கள்‌ இவ்விரண்டுமே. 


அடிமதிக்குடி 
ச அடிமதிக்குடி * என்னும்‌ ஊர்‌ எங்குள்ளது என்று பார்ப்போம்‌. 
இர்த ஊர்‌ தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ திருக்கோவலூர்‌ வட்டத்தைச்‌ 


முகவுரை xi 


சார்ந்தது என்பதும்‌ இதற்கு அதுகுடி, வீரசோழபுரம்‌ என்னும்‌ 
பெயர்கள்‌ உண்டு என்பதும்‌ இம்‌ நூலின்‌ ஏட்டுப்பிரதியை எழுதியவர்‌, 
அதன்‌ இறுதியில்‌ எழுதிய குறிப்புகளால்‌ தெரியவருகின்றன. 
“இருக்கோவிலூரதுகுடி வீரசோழபுரம்‌ ராசப்ப நயினார்‌ குமாரன்‌ 
நல்லதம்பி எழுதி நிறைவேறினது' என்னும்‌ குறிப்பினால்‌, “அதுகுடி” 
என்பது :அடிமதிக்குடி' என்பதன்‌ மரூஉ என்பது வெளிப்படை. 
இப்‌ பெயருடன்‌ திருக்கோவலூர்‌ வட்டத்தில்‌ இப்பொழுது ஓர்‌ ஊர்‌ 
உள்ளதா என்பது தெரியவில்லை. “அதுகுடி வீரசோழபுரம்‌” என்பதனால்‌ 
அதுகுடிக்கு வீரசோழபுரம்‌ என்பது மற்றொரு பெயராம்‌ என்று 
ஊகிக்கலாம்‌. தமிழ்நாட்டு அரசாங்கம்‌ வெளியிட்டுள்ள கிராமங்களின்‌ 
அகரவரிசைப்பட்டி நூலில்‌ (1972) திருக்கோவலூர்த்‌ தாலுகாவில்‌ 
“வீரசோழபுரம்‌” என்னும்‌ பெயர்‌ இறுதியாய்‌ இடம்பெற்றுள்ளது. 
எனவே, இன்று வீரசோழபுரம்‌ என வழங்கும்‌ ஊரே “அதுகுடி” என 
மருவிய அடிமதிக்குடி என்பது தெரியவரும்‌. 


இவ்வூரை அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ ஆசிரியர்‌ “அடிசை” எனப்‌ பல 
பாடல்களில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மற்றும்‌, *சினேக்திரபுரி', (7), “தருமபுரி” 
(7, 5, 28, 40), “ தருமாபுரி £ (34, 35, 45), * ஆதிபுரம்‌ ” (8) என்னும்‌ 
பெயர்களையும்‌ வழங்கியுள்ளார்‌. சினநாயகர்‌ எழுந்தருளியிருப்பதால்‌ 
“ஒனேந்திரபுரி' என்றும்‌, சினதருமம்‌ நிலைபெற்ற ஊராதலால்‌ 
“தருமபுரி, “தருமாபுரி' என்றும்‌ பெயர்‌ பெற்றதாதல்‌ வேண்டும்‌. 
“கொலை தவிர்‌ அடிசை” (19-20) என்று இவ்வூரில்‌ கொல்லாவிரதத்தார்‌ 
மிக்கருந்தமையையும்‌ இவ்வாசிரியர்‌ சுட்டியுள்ளார்‌. இவ்வூரிலுள்ள 
சைனப்‌ பெருமக்கள்‌ அருகதேவரின்‌ ஆகமங்களை ஓதிவரும்‌ 
வழக்கமுடையவர்‌. ஆகவே, இவர்தம்‌ வாய்மொழி கேட்ட குயில்களும்‌ 
அவற்றை வழிமொழிகின்றனவாம்‌ : 
“வாமனெறி யாகம மெல்லாம்‌ 
மாவிற்‌ குயில்கள்‌ மிகப்பயிற்ந்‌ (40) 
என்று இவ்வூரின்‌ தெய்விகக்‌ சூழலையும்‌ பிள்ளைத்தமிழாசிரியர்‌ 
குறிப்பாய்‌ உணர்த்தியுள்ளார்‌. 
அருகன்‌ ஆகமங்களை மட்டுமா அவ்வூரார்‌ ஓதினார்கள்‌? சங்கத்‌ 
தமிழையும்‌ கற்றுணர்ந்தனர்‌. இதனை, 
“கூறும்‌ சங்கத்‌ தமிழ்‌ ஒருபால்‌ 
குலவும்‌ மறைக்குரல்‌ ஒலி ஒருபால்‌ (39) 
எனவரும்‌ ஆசிரியர்‌ வாக்குத்‌ தெரிவிக்கின்றது. இவ்வூர்‌ மிகப்‌ 
பழமையானது என்பது “அடிசை மூதூரு (43,49), “ஆதிபுரம்‌” (7, 8, 29) 
எனப்‌ போற்றப்படுவதுகொண்டு அறியலாகும்‌. 
அடிசையூர்‌ ‘அனசை' நாட்டிலே, “விரிசிலை' (6, 9, 25) என்னும்‌ 
நதிக்கரையில்‌ அமைந்தது என்பதும்‌ நிலவளம்‌, நீர்வளம்‌ மிக்க பதி 
என்பதும்‌ இந்‌ நூலால்‌ தெரியவருகின்றன. அடிசையூராகிய 


xii அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வீரசோழபுரம்‌ பெண்ணையாற்றங்கரையில்‌ உள்ள ஓர்‌ ஊராகும்‌. 
பிள்ளைத்‌ தமிழாசிரியர்‌ சுட்டுகன்றபடி அனசைநாடு, விரிசிலை என்பன 
முற்பட்ட வழக்காதல்‌ வேண்டும்‌ போலும்‌. 


ஐயனார்‌ 

ஐயனார்‌ சினகாயகராகிய அருகதேவர்‌ ஆலயத்தில்‌ விளங்கும்‌ 
காவல்‌ தெய்வம்‌ ஆவர்‌. இவரே அந்த ஊரின்‌ காவல்‌ தெய்வமும்‌ 
அவர்‌. “அடிசை காவலன்‌” (1,44, 46, 49) என்று இவர்‌ சிறப்பிக்கப்‌ 
படுகிறார்‌. *சினகரயகர்க்குரிய யோகசாத்தையன்‌ ” (46-50), 
“அறிவனெறிகளை கவரு தேவகுரு நாதன்‌? (32) என்பவற்றால்‌ இவர்‌ 
னநாயகரின்‌ உரிமையாளராய்‌ அவர்தம்‌ அறத்தைக்‌ காப்பவர்‌ 
என்பது தெளிவாம்‌. *எண்குணத்‌ திறைவனான அண்டர்‌ நாயகனை 
அருச்சனை செய்‌ மெய்யன்‌ ? (31) ஆவார்‌ இவர்‌. 


 மும்மதி முக்குடை மூவா முதல்வன்‌ மொழிந்தமறை 
௮ம்மதி சேருய ராரிய னேயறங்‌ காப்பவனே ” 


என இப்‌ பிள்ளைத்தமிழின்‌ முதல்‌ தொடக்கமா கிய சாத்தையன்‌ 
வணக்கப்‌ பாடலில்‌ சாத்தையன்‌ அருகதேவனின்‌ திருவறம்‌ காப்பவர்‌ 
என்பதை ஆசிரியர்‌ தெரிவித்துள்ளார்‌. 


“ஜயனார்‌ என்பதனை “அய்யனார்‌ எனவும்‌ போலி எழுத்திட்டுச்‌ 
சொல்லுவர்‌. இவரைச்‌ சாத்தன்‌ என்றும்‌, “மாசாத்தன்‌” என்றும்‌, 
“சாத்தையன்‌' என்றும்‌ குறிப்பிடுவது உண்டு. “சாத்தையன்‌” என்னும்‌ 
பெயரே இப்‌ பிள்ளைத்தமிழ்ப்‌ பாடல்களில்‌ பல இடங்களிலும்‌ 
பயின்று வந்துள்ளது. யோகநிலையில்‌ இவர்‌ சிறந்துள்ளாராதலின்‌ 
“யோக சாத்தையன்‌” என்றும்‌ இவர்‌ போற்றப்படுகிறார்‌ (2,3 
முதலியன). * யோகமாசாத்தன்‌ * (4,5) “யோகவீரன்‌? (47), 
:யோகேசன்‌' (14), £யேோகையன்‌? (38) என்று இந்‌ நூலூசிரியர்‌ 
ஐயனரைப்‌ பாராட்டுவர்‌. *அரிகர குமரன்‌”? (13, 14, 19, 20, 43), 
“அரிகரபுத்திரன்‌” (1, 8), அரியரபுத்திரன்‌ (7) என்றும்‌ இவர்‌ 
வழங்கப்படுவர்‌. அறுபகைகளையும்‌ வென்‌ றமையினால்‌ அருகதேவருக்கு 
“துரிகரன்‌' என்றும்‌ ஒரு பெயருண்டு. அரிகரனாகிய அருகதேவருக்குப்‌ 
புதல்வரைப்‌ போன்று அவர்தம்‌ அறம்‌ காத்துத்‌ தொண்டு 
பூண்டவராதலின்‌, இவர்‌ அரிகரபுத்திரன்‌ என்று பெயர்‌ 
பெற்றுள்ளார்‌. 


5. அரிகரபுத்திரர்‌ என்பார்‌ சிவபெருமானுக்கு மோகினியுருக்‌ 
கொண்ட திருமாலிடம்‌ பிறந்தவரான மைந்தர்‌ என்றும்‌ 
கொள்ளப்படுிறோர்‌ ; அரி - திருமால்‌. அரன்‌ - சிவன்‌. இந்து 
சமயத்தாரும்‌ இவரை ஊர்காவல்‌ தெய்வமாகக்கொண்டு 
இவர்மேல்‌ பல புராண வரலாறுகளையும்‌ ஏற்றிக்‌ கூறி 
வந்துள்ளனர்‌. சாத்தையனைக்‌ குறித்து வளர்ந்த வரலாறுகள்‌ 
பல. அவற்றைப்‌ பிற்சேர்க்கையில்‌ காணலாம்‌. 


முகவுரை xiii 


“சம்புதிரு மறுமார்பன்‌ அருள்கின்ற புதல்வனை” என இப்‌ பிள்ளைத்‌ 
தமிழாசிரியர்‌ ஓரிடத்தில்‌ சுட்டியுள்ளதும்‌ (5) இக்‌ கருத்துப்‌ 
பற்றியேயாம்‌. 


சீதளநாதரின்‌ இயக்கன்‌ 


அருக சமய தீர்த்தங்கரர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தொண்டு பூண்டு 
காவல்‌ கடமை செய்துவரும்‌ இயக்கன்‌, இயக்கியர்‌ உளராவர்‌. 
சாத்தையனார்‌ பத்தாம்‌ தீர்த்தங்கரராயெ சீதளநாதர்க்குரிய இயக்கன்‌ 
ஆவார்‌. இதுபற்றியே, 


“தள சினபதி பாத சரோருக , 
சேவித மாவீரா்‌ (7) 


என்று இப்‌ பிள்ளைத்தமிழாசிரியரும்‌ பாராட்டுகின்றார்‌. 


சாத்தையன்‌ திருவுருவம்‌ 

சாத்தையனின்‌ திருவுருவத்தையும்‌ அவர்தம்‌ வீரதீரங்களையும்‌ 
எல்லாரையும்‌ காக்கின்ற தன்மையையும்‌ இப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
ஆசிரியர்‌ பல இடங்களில்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. சாத்தையன்‌ 
சைன மரபுப்படி பிரமதேவராகக்‌ கருதப்படுகிறார்‌. ஆகவே, இவர்‌ 
“சதுமறை யபயன்‌: (4) என்றும்‌, *கமலாசனத்திலுறை நால்வேதன்‌” 
(2) என்றும்‌ போற்றப்படுகிறார்‌. 


சாத்தனுகிய ஐயனாரின்‌ நிறம்‌ கருமை, “காருலவு மேனிக்‌ 
கனக்கொண்டல்‌' (2) என்னும்படி காட்சி தருகிறார்‌. தலையிலே 
சடைமுடியுடன்‌ காட்சி தருபவர்‌. எனவே, இவர்‌ *மதிதிகழ்‌ சடை 
மகுட கிரீடன்‌? என்று போற்றப்படுகிறார்‌. இவர்‌ தாங்கியுள்ள 
ஆயுதங்கள்‌ பல: வில்‌, அம்பு, வாள்‌, வேல்‌, சக்கரம்‌, முசலம்‌, பரசு, 
சூலம்‌, செண்டு, முதலியனவாம்‌. இவர்தம்‌ செண்டாயுதம்‌ எல்லா 
வற்றிலும்‌ முதன்மையாய்க்‌ கூறப்படும்‌. *செண்டாயுதத்‌ துறைவன்‌” 
(3), “செண்டாயுதப்பிரபலன்‌” (48), செண்டாயுதத்தன்‌” (15) என்று 
இவ்வாறு இப்‌ பிள்ளைத்தமிழாசிரியரும்‌ போற்றுகிறார்‌. “செண்டலங்‌ 
காரன்‌” என்பதும்‌ இவருக்குரிய ஒரு பெயராம்‌. 


வெள்ளையானை, வேகமான குதிரை இவற்றை வாகனமாகக்‌ 
கொண்டிருப்பவர்‌ (14, 16, 23). சந்திரனைப்‌ போன்று வெள்ளொளி 
வீசும்‌ முத்தக்குடையுடையவர்‌. பகைகளைக்‌ கடிந்து அழிப்பதில்‌ 
வல்லவர்‌. “உக்ரெகோப மிகுத்தோன்‌' (8), “மாமேவு வீரியன்‌” (1), 
“துஷ்ட நிக்கிரக வீரன்‌” (3). “சத்துருசங்காரன்‌” (17), 'சகலசன ரட்சகன்‌” 
(27), கலைபலவும்‌ நன்குணர்ந்தவன்‌. ஆகவே, 


“ சம்புதிரு மறுமார்பன்‌ அருள்கின்ற புதல்வனை 
சகலகலை யுணர்வி னானை 


xiv அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சதுர்யுக மேகண்ட தருமபமி பாலனைச்‌ 
சங்தே சாயித்‌ தியனை * 


என்னு போற்றுறோர்‌ பிள்ளைத்தமிழ்‌ ஆசிரியர்‌. 


இனி, சாத்தையனார்‌ சைன சமயத்தாரால்‌ எவ்வாறு போற்றப்‌ 
பெறுஒறார்‌ என்று பார்ப்போம்‌ : 


அருகன்‌ ஆலயத்தில்‌ சாத்தையன்‌ 


அருகன்‌ ஆலயங்களில்‌ மூவுலககாதனாகிய மூவறு குற்றமும்‌ 
முற்றும்‌ நீக்கிய தீர்த்தங்கரரின்‌ திருவுருவம்‌ திருக்கோயிலின்‌ 
மூலமூர்த்தியாய்‌ விளங்கும்‌. அருகதேவரின்‌ இருக்கைக்குப்‌ புறம்பே 
வெளியில்‌ வலப்பக்கமாய்ப்‌ பிரமதேவரின்‌--அதாவது ஐயனாரின்‌ 
உருவம்‌ நிறுவப்பட்டிருக்கும்‌. இவர்‌ ஓர்‌ இயக்கராவார்‌. இவர்தம்‌ 
உருவைப்போலவே இடப்புறமாய்‌ இயக்கியின்‌ படிமம்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இயக்கன்‌ - இயக்கியர்‌ அருகதேவரின்‌ திருவறம்‌ 
காத்துநிற்கும்‌ காவல்‌ தெய்வங்களாவர்‌. 


சைனாலய பூசை நடைமுறைகளிலும்‌ மன்னுயிர்‌ அனைத்திற்கும்‌ 
புண்ணியநாதராய்‌ விளங்கும்‌ அருகர்‌ முதலிய ஐங்குரவராகிய 
பஞ்சபரமேட்டிகளுக்கே (அருகர்‌, சித்தர்‌, ஆசாரியர்‌, உபாத்தியாயர்‌, 
சாதுக்கள்‌) மூதற்பூசை நடைபெறும்‌. அதன்‌ பின்னர்‌ காவல்‌ 
தெய்வங்களாகிய இயக்கன்‌--இயக்கியர்க்கும்‌ பூசை செய்யப்படும்‌. 


இயக்கரரகிய ஐயனருக்குச்‌ செய்யப்படும்‌ சிறப்புகளுள்‌ முக்கிய 
மாய்க்‌ குறிப்பிடத்தக்கது சந்தனக்‌ காப்பு. இந்‌ நிகழ்ச்சியை 
வியாழக்கழமையன்று செய்விப்பதே பெரும்பான்மை வழக்கமாகும்‌. 
மார்கழி மாதத்தில்‌ இந்தச்‌ சந்தனக்‌ காப்புச்‌ சாத்தும்‌ வழிபாடு 
மிகுதியாய்‌ நிகழ்த்தப்‌ பெறுகிறது. 


மற்றும்‌ ஐயனருக்குச்‌ செய்யப்படும்‌ சிறப்பு வழிபாட்டில்‌ 
ஐயமிழ்து (பஞ்சாமிர்தம்‌) அபீடேகமும்‌ முக்கியமானதே. ஐயமிழ்தில்‌ 
கலக்கப்படும்‌ ஐந்து பொருள்களாவன : ஒன்று நீர்‌; இரண்டாவது 
தேங்காயும்‌ பழவகைகளும்‌. மூன்றாவது பருப்பு வகை, நெய்‌, 
இனிப்புகள்‌ ஆதியவை; நான்காவதாக அமைவது பாலும்‌ தயிரும்‌ ; 
ஐந்தாவது இறுதியாகச்‌ சந்தனம்‌ அணிவிக்கப்பெறும்‌. பல்வகை 
ஆடை, அணிகளாலும்‌ மலர்மாலகளாலும்‌ ஐயனார்‌ அலங்கரிக்கப்‌ 
படுவார்‌. பின்‌, அவருக்கு அமுது படைத்து வணங்கி வழிபடுவர்‌. 


ஐயனருக்குப்‌ பூரணை, புட்கலை என்னும்‌ இரு தேவிமாரும்‌ 
உள்ளனர்‌. இவர்களுடைய உருவமும்‌ ஐயனார்‌ உருவுடன்‌ அமைத்து 
வழிபடப்பெறும்‌. 


முகவுரை xv 


“வாரணத்தின்‌ மீதே வளர்ந்த புகழாகும்‌ 
பூரணை புட்கலையாம்‌ பூவையர்க்குக்‌ காரணனாம்‌ * 


என்று அப்பாண்டைநாதர்‌ உலாவில்‌ (57) அனநம்தவிசயர்‌ 
போற்றுகிறார்‌. 


சைனாலயத்‌ திருவிழாக்களில்‌ பகவன்‌ வீதியுலா வரும்போது 
ஜயனார்‌, இயக்கியர்‌ உருவங்கள்‌ முன்னே கொண்டு செல்லப்படும்‌. 
இயக்க--இயக்கியர்‌ அருகன்‌ அறங்காக்கும்‌ தொழில்‌ மேற்கொண்டு 
அவருக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்து செல்லுகின்றனர்‌ என்பதனை இது 
குறிக்கும்‌. 
சாத்தையன்‌ வழிபாடு 

சைனாலயங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ ஐயனாரின்‌ படிமை இருக்கும்‌. 
தமிழ்நாட்டில்‌ சிறப்பாக வடார்க்காடு மாவட்டத்தில்‌ தேசூர்‌, கரந்தை, 
இளங்காடு என்னும்‌ ஊர்களிலும்‌ தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ 
பெருமண்டூர்‌, மேல்சித்தாமூர்‌, திருநறுங்குன்‌ றம்‌ என்னும்‌ ஊர்களிலும்‌ 
ஐயனார்‌ பூசனை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வழிபாட்டில்‌ 
பாடப்பெறும்‌ தோத்திரப்‌ பாக்கள்‌ சிலவும்‌ வழக்கத்தில்‌ உள்ளன.” 


சுவடி வரலாறு 
இதுவரை அச்சில்‌ வாராத இந்த அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்ச்‌ சுவடியைத்‌ தேடிப்‌ பெற்றுவந்து அன்புடன்‌ உதவியவர்‌ 
பெரியார்‌ டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ அவர்களாவர்‌. திருப்பறம்பூர்ப்‌ புத்தக 
சாலையிலிலிருந்து அவர்களுக்கு இச்‌ சுவடி கிடைத்துள்ளது. இவ்வூரில்‌ 
தோன்றிய ஸ்ரீசுதர்மசாகர முனிவர்‌ ஜந்தவித்த ஆன்றோராய்ப்‌ பல 
அற்புதங்களை விளைவித்து அண்மையில்‌ அருக பதவியைப்‌ பெற்‌ 
றுள்ளார்‌. மெய்த்தவத்தால்‌ வீட்டுலக மெய்திய ஸ்ரீ 108 சுதர்மசாகர 
முனிவர்‌ திருப்பெயரால்‌ திருப்பறம்பூரில்‌ இப்பொழுது நினைவு 
மண்டபம்‌ ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது, இது குறித்துச்‌ சிறப்பு மலர்‌ 
ஒன்றையும்‌ * நல்லறம்‌” தங்கள்‌ இதழ்‌ (டிசம்பர்‌ 1975) வெளியிட்‌ 
டுள்ளது. சுதர்மசாகரர்‌ மறைந்தபோது பெரியார்‌ டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ 
அவர்கள்‌ இருப்பறம்பூருக்குச்‌ சென்‌ றிருந்தார்கள்‌. அப்பொழுது 
அங்குள்ள நூல்நிலையத்தை ஆராய்ந்தபோது இந்தச்‌ சுவடி அவர்‌ 
களுக்கும்‌ கிடைத்தது. 
இந்தச்‌ சுவடியின்‌ இறுதியில்‌, 
“வாக்தேவி சகாயம்‌. ஸ்ரீகெந்தவேணுகிரி அப்பாண்டைநாதர்‌ 
கடாட்சம்‌ உண்டாக வேணும்‌.” 


6. திருநறுங்கொண்டைத்‌ தோத்திரத்‌ திரட்டு நூலில்‌ மகா 
சாத்தய்யா பதிகம்‌, மகா சாத்தய்யா கட்டளைக்‌ கலித்துறை 
என இரு பிரபந்தங்கள்‌ உள. இவற்றைப்‌ பிற்சேர்க்கை 
2-ல்‌ காண்க. 


ர்‌ அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


என்று தமிழிலும்‌, அடுத்து, 
(ரீ நேமிநாதாய நம : வாக்தேவி சகாயம்‌, சுபமஸ்து ? 
என்று கன்னடத்திலும்‌ எழுதப்பட்டிருக்றெது. 
இதனை அடுத்து, 
“பராபவ கார்த்திகைமீ 28௨ அஷ்டமி 21% உத்தரம்‌ 50, 
பிரிதி 15-6-213, திவி 7-இந்த சுப இனத்தில்‌ திருக்கோவ 
லூரதுகுடி வீரசோழபுரம்‌ ராசப்ப நயினார்‌ குமாரன்‌ நல்லதம்பி 
எழுதி நிறைவேறினது. அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ முற்றும்‌. ஸ்ரீ பீரம்ஹ தேவர்‌ துணையாக வேணும்‌. 
வாக்தேவி சகாயம்‌, 


என்னும்‌ குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


இந்தச்‌ சுவடிக்கும்‌ ஏற்கெனவே சித்தாமூர்‌ ஜைன மடத்திலிருந்து 
இடைத்த அப்பாண்டை நாதர்‌ உலாச்‌ சுவடிக்கும்‌ ஓர்‌ இயைபு காணப்‌ 
படுகிறது. இரண்டு பிரதிகளையும்‌ எழுதியவர்‌ நல்லதம்பி என்பாரே 
யாவர்‌. இரு சுவடிகளும்‌ பிரதி செய்யப்பட்ட ஆண்டும்‌ ஒன்றே. 
உலாச்‌ சுவடியைப்‌ பராபவ வருஒம்‌ கார்த்தகை மாதம்‌ 19ஆம்‌ தேதி 
எழுதி முடித்திருக்கறோர்‌. இந்தப்‌ பிள்ளைத்தமிழ்ச்‌ சுவடியும்‌ அதே 
ஆண்டு கார்த்திகை 28ஆம்‌ நாளில்‌ நிறைவு செய்திருக்கிறார்‌. உலாப்‌ 
பிரதி எழுதிய ஒன்பதாம்‌ நாளில்‌ பிள்ளைத்தமிழ்ச்‌ சுவடியும்‌ எழுதி 
முற்றுவிக்கப்பட்டிருக்றெது. 


தமிழ்நாட்டு அரசின்‌ தழைத்திசைச்‌ சுவடி நூல்நிலையத்தார்‌ வெளி 
யிட்டுள்ள * பிள்ளைத்தமிழ்க்‌ கொத்து” இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
ஐந்தாவது நூலாகக்‌ காணப்படும்‌ (யோக சாத்தையர்‌ பிள்ளைத்தமிழ்‌” 
என்னும்‌ குறை நால்‌ இந்த அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்தமிழின்‌ 
பிற்பகுதியாகும்‌. இதில்‌ நான்காவது பருவமாகிய சப்பாணிப்‌ 
பருவத்தின்‌ 5ஆம்‌ பாடல்‌ தொடங்கி நூல்‌ முடிய உள்ளது. ஆயினும்‌, 
இதில்‌ பாடல்களின்‌ இடையிடையே சொற்களும்‌ அடிகளும்‌ சிதை 
வுற்றும்‌ பல இடங்களில்‌ பொருள்‌ விளக்கமின்றியும்‌ காணப்படு 
இன்றன. நூலின்‌ பெயர்கூட ஏடு சிதைந்த நிலையில்‌, யோகி சாத்தையர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌” என எழுதப்பட்டுள்ளமை கொண்டே இச்‌ சுவடியின்‌ 
நிலையை உய்த்துணரலாம்‌. நூல்‌ முழுமையும்‌ திருத்தமான பாடங்‌ 
களுடனும்‌ குறிப்புரை முதலியவற்றுடனும்‌ முதன்முதலாக இப்பொழுது 
தான்‌ வெளிவருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


குறிப்புரையும்‌ அகராதியும்‌ 


இப்‌ பிள்ளைத்தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பெரிதும்‌ முயன்று ஆய்ந்து 
செப்பஞ்‌ செய்தபோதிலும்‌ விளங்காத இடங்கள்‌ சில உள்ளன. இவை 


முகவுரை xvii 


யெல்லாம்‌ மேலும்‌ - திருத்தமுற வேறு சுவடிகள்‌ கிட்டவேண்டும்‌. 
இதன்‌ சுவடி யாரிடமாவது இருந்து உதவினால்‌ இனிவரும்‌ பதிப்பில்‌ 
இது மேலும்‌, நன்கு திருத்தமுற அமையும்‌. பாடல்களில்‌ வரும்‌ அருஞ்‌ 
சொற்களையும்‌ சில மரபுகளையும்‌ விளக்கிச்‌ குறிப்புரை ஒன்று எழுதிச்‌ 
சேர்த்துள்ளேன்‌. சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதியும்‌ 
பாட்டு முதற்குறிப்பு அகராதியும்‌ தரப்பட்டுள்ளன. 


பிற்சேர்க்கை 


ஐயனார்‌ என வழங்கும்‌ சாத்தன்‌ என்னும்‌ தெய்வத்தைக்‌ குறித்துப்‌ 
பல்வேறு செய்திகள்‌ இலக்கியங்களிலும்‌ பிற குறிப்புகளிலும்‌ விரவிக்‌ 
கிடப்பது தெரியவந்தது. அவற்றை எல்லாம்‌ தொகுத்துச்‌ “சாத்தன்‌ 
வரலாறு” என்னும்‌ தலைப்பில்‌ விரிவாக எழுதியுள்ளேன்‌. பிள்ளைத்‌ 
தமிழ்ப்‌ பாடல்களில்‌ வரும்‌ பல செய்திகளை விளங்கிக்கொள்வதற்கும்‌ 
இவ்‌ வரலாறு உதவும்‌. 


மற்றும்‌ திருகறுங்கொண்டைத்‌ தோத்திரத்‌ திரட்டில்‌, அவ்வூரில்‌ 
கோயில்‌ கொண்டிருக்கும்‌ சாத்தையனைப்பற்றிய தோத்திரங்கள்‌ 
காணப்படுகின்றன. இச்‌ சாத்தையன்‌ இருபத்துமூன்றாம்‌ தீர்த்தங்கர 
ராகிய பார்சுவநாதர்‌ திருக்கோயிலின்‌ காவல்‌ தெய்வமாக விளங்கு 
பவர்‌; சமண சமயத்தாரால்‌ பெரிதும்‌ போற்றப்படுபவர்‌. எனவே, 
அய்யனார்‌ பிள்ளைத்தமிழில்‌ வரும்‌ . செய்திகளோடு ஒப்புநோக்கிக்‌ 
காண்பதற்குத்‌ துணைசெய்யும்‌ வகையில்‌ இரண்டாவது பிற்சேர்க்கை 
யாக “மகா சாத்தய்யா பதிகம்‌,” *மகா சாத்தய்யா கட்டளைக்‌ கலித்‌ 
துறை? என்னும்‌ இரு சிறு பிரபந்தங்களும்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 


நன்றியுரை 


தமிழாய்வு” இதழில்‌ அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ நூல்களைத்‌ தேடி. 
அச்சிடும்‌ பொறுப்பை எனக்குத்‌ தந்துள்ள தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சஞ்சிவி அவர்களுக்கு முதற்கண்‌ நன்றி 
சொல்லக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. அடுத்தபடியாக வெளிவாரா நூல்‌ 
களை ஆர்வத்துடன்‌ தேடிக்கொண்டுவந்து அன்புடன்‌ உதவிவரும்‌ முது 
பெரும்‌ பெரியார்‌ சமண சமயக்‌ காவலர்‌, ஜீவபந்து, பிராணிமித்திரா, 
டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ அவர்களின்‌ தமிழன்புபெரிதும்‌ பாராட்டற்பாலது. 
அவர்களுக்கு என்‌ நன்றி கலந்த வணக்கங்கள்‌. 


ஒரே ஏட்டை வைத்துக்கொண்டு ஒரு நூலை அச்சிடுவது பெரிதும்‌ 

துன்பம்‌ தருவது. அதற்கு ஏட்டுப்‌ பரிசோதனையில்‌ அனுபவம்‌ 

வாய்ந்தவர்‌ துணையும்‌ இன்றியமையாதது. இந்த வகையில்‌ நான்‌ இம்‌ 

நூற்‌ சுவடியைப்‌ பிரதிசெய்து ஆராய்ந்து வந்தபொழுது அன்பர்‌ 

இருவர்‌ உடனிருந்து உதவினர்‌. ஒருவர்‌ டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ 
iii 


பலி அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


நூலகத்தின்‌ தமிழ்‌ நூல்‌ வெளியீட்டுப்‌ பொறுப்பிலிருக்கும்‌ நண்பர்‌ 
கவிஞர்‌ மு. கோ. இராமன்‌ அவர்களாவர்‌. மற்றொருவர்‌ ௪. தேவகுமார்‌, 
M.Sc., ஆவர்‌. இவர்‌ இளைஞராயினும்‌ சமண சமய சாத்திரங்களில்‌ நல்ல 
பயிற்சியுடையவர்‌. இவரால்‌ அருக சமயம்பற்றி இப்‌ பிள்ளை த்தமிழில்‌ 
வரும்‌ குறிப்புகள்‌ விளக்கமாயின. இவ்‌ விருவருக்கும்‌ என்‌ உளமார்ந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்ளுகிறேன்‌. அகராதிகளை முறைபடுத்திப்‌ 
படியெடுத்தும்‌ அவ்வப்போது அச்சுப்படி திருத்துவதற்கு உதவிபுரிம்‌ 
தும்‌ வந்த திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி உதவியாளர்‌ செல்வன்‌ 
பா. சங்கரனுக்கு என்‌ நல்வாழ்த்துகள்‌. 


அய்யனார்‌ திருவருள்‌ அனைவர்க்கும்‌ ஆகுக. 


அகத 


20-12-75. மு. சண்முகம்‌ பிள்ளை 


தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (16) 
அண்ணாமலை ரெட்டியார்‌ 
நவநீத கிருட்டிணன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
அப்புக்குட்டி ஐயர்‌ 
நல்லூர்ச்‌ சுப்பிரமணியர்‌ பிள்‌ 
ளை த்தமிழ்‌ (18) 
அப்புலிங்கம்‌ (கலைவாணன்‌) 
காவை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
அருணாசலக்‌ கவிராயர்‌, சீகாழி. 
அனுமார்‌ பிள்ளைத்தமிழ்‌ (18) 
அருணாசலக்‌ கவிராயர்‌, மு.ரா. 
சிவகாமி பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சேது பர்வதவர்த்தனியம்மை 
பிள்ளைத்தமிழ்‌ (20) 


திருப்பரங்கிரிப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
அரும்பாத்தை வேதவிநாயகர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 
அழகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
அழகிய சொக்கநாத பிள்ளை 
காந்திமதியம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
ஆண்டாள்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
ஆழ்வார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
இராமன்‌,மு.கோ. 
திருநாவுக்கரசர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
ஒட்டக்கூத்தர்‌ 
குலோத்துங்கசோழன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (12) 
கச்சியப்ப முனிவர்‌ 


சேறை தவம்பெற்ற நாயகி சென்னை விநாயகர்‌ பிள்ளைத்‌ 
பிள்ளை (20) தமிழ்‌ (18) 
இத்‌ தொகுப்பு, தமிழ்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள “தமிழ்நூல்‌ 


விவர அட்டவணைகள்‌,” 
வெளியிட்டுள்ள 


அரசாங்கக்‌ கீழைத்திசைச்‌ சுவடி நிலையம்‌ 
“பிள்ளைத்தமிழ்க்‌ கொத்து” என்னும்‌ திரட்டுநூல்‌, 


திரு. ௩. சி. கந்தையாப்பிள்ளை தொகுத்துள்ள “தமிழ்ப்புலவர்‌ அகராதி? 
“தமிழ்‌ இலக்கிய அகராதி” என்னும்‌௮கராதிகள்‌, அபிதான சிந்தாமணி, 
தமிழ்க்‌ கலைக்களஞ்சியம்‌, மற்றும்‌ சிதம்பரம்‌ மணிவாசகர்‌ நூலக வெளி 
யீடாகிய திரு. ௩. வீ.செயராமன்‌ என்பார்‌ எழுதியுள்ள *சிற்றிலக்கியச்‌ 
செல்வங்கள்‌” என்னும்‌ நூல்‌ முதலியவற்றை அடிப்படையாகக்‌ 
கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது. நூற்பெயரை அடுத்துப்‌ பிறைவளைவுக்‌ 
குள்‌ தரப்பட்டுள்ள எண்கள்‌ அவ்வர்‌ நூல்‌ தோன்றிய நூற்றாண்டினைக்‌ 
குறிக்கும்‌. ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவாரா நூல்களும்‌ ஆசிரியர்‌ 
அகரவரிசையில்‌ தரப்பட்டுள்ளன. காலம்‌ திட்டமாகத்‌ தெரிய வாராத 
னவாகிய நூல்கள்‌ எண்‌ குறிப்பின்‌ றிக்‌ காணப்படும்‌. 


XxX 


கந்தசாமிக்‌ கவிராயர்‌, முகவூர்‌. 


வேதநாயயம்மன்‌ பிள்ளைத்‌ 

தமிழ்‌ (20) 
கந்தசாமி சுவாமிகள்‌ 

இராமாநந்தர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 

குருந்தமலை முருகன்‌ பீள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 

திரவை முருசன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 


பத்திராசலம்‌ இராமர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
பேரூர்‌ சாந்தலிங்கர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
பேரர்‌ பச்சைநாயக பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
கந்தப்யையர்‌ 
இருத்தணிகைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(18) 
கமலாம்பிகை பிள்ள த்தமிழ்‌ 
கனகசபைக்‌ கவிராயர்‌, 
(வீரசைவம்‌) 
கடம்பர்‌ கோயில்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
மணத்தட்டைப்‌ பிள்ளயார்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 
கனகசபைத்‌ தம்பிரான்‌ 
ஆதிபுரி வடிவுடையம்மை பிள்‌ 
ஊத்தமிழ்‌ (20) 
கனகராஜ ஐயர்‌, கா. 
கம்பன்‌ பிள்ளைத்தமிழ்‌ (20) 
கிருட்டிணசாமி உபாத்தியாயர்‌ 
காகப்பட்டினம்‌ நீலாயதாட்சி 
யம்மை பிள்ளைத்தமிழ்‌ (19) 
கிருட்டிணமாச்சாரியார்‌, 
வேலாமூர்‌ 
அரியக்குடி அலர்மேல்‌ மங்கை 
பிள்ளைத்தமிழ்‌ (20) 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கிருட்டிணேயர்‌ 
சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
குமரகுருபரர்‌ 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌ 
(17) 
முத்துகுமாரசுவாமி பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (17) 
குழந்தை முதலியார்‌ 
இராகவர்ப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (20) 
குற்றாலம்‌, புத்தேரி 
ஏசுநாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சக்திவேலுப்பிள்ளை, 
தேவகோட்டை 


சோமசுந்தரமூர்த்தி விநாயகர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சண்முகஞ்‌ செட்டியார்‌, த. ௮. 
அளகை உமையம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (20) 
சத்தியஞானப்‌ பண்டாரம்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 
சபாபதி முதலியார்‌, காஞ்சி 
திருக்குடந்தை வடிவேலன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 
சவ்வாதுப்‌ புலவர்‌ 
ஆண்டவர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (18) 
சாமிநாத பிள்ளை 
சுவாமிநாதன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(18) 
சிதம்பர சுவாமிகள்‌ 
திருப்போரூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (18) 
சிதம்பர முனிவர்‌, காஞ்சி. 
ஞேத்திரக்‌ கோவை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 


தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


சிவஞானமுனிவர்‌ 
கலைசைச்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ 
பிள்ளை த்தமிழ்‌ (1 8) 
குளத்தூர்‌ அமுதாம்பிகை 
பிள்ளைத்தமிழ்‌ (18) 
சிவப்பிரகாசர்‌, துறைமங்கலம்‌. 
சிவஞான பாலையர்‌ தேசிகர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (17) 
சிவயோகநரயகி பிள்ளைத்தமிழ்‌ 
சிவானந்தன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சிற்றம்பலக்‌ கவிராயர்‌, 
மல்லையூர்‌. 
சிவந்தெழுந்த பல்லவன்‌ பிள்‌ 
ளைத்தமிழ்‌ (17) 
சின்னப்ப நாயக்கர்‌ 
பழகிப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சின்னையச்‌ செட்டியார்‌ 
மயின்‌ மலை பிள்ளைத்தமிழ்‌ 
சுந்தரர்‌, பொன்னேரி 
இராமலிங்கசுவாமிகள்‌ பிள்ளைத்‌ 


தமிழ்‌ (19) 
சுப்பராயச்‌ செட்டியார்‌ 
திருவதிகை பெரியநாயகியம்‌ 


மன்‌ பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சுப்பிரமணிய ஐயர்‌, 
தேவகோட்டை. 
தேவைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 
செப்பறைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
சுப்பிரமணிய முனிவர்‌, 


தொட்டிக்கலை 
ஆயலூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
வடதிருமுல்லைவாயில்‌ கொடி. 


யிடையம்மை பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
சுவாமியடியான்‌ உபாத்தி 
யாயர்‌, பேய்க்குளம்‌. 
மெய்ஞ்ஞானப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 


xxi 


செங்கல்வராயப்பிள்ளை, வ. ௬. 
திருஞானசம்பந்தர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (20) 
செண்பையர்‌ காவலர்‌ 
செண்பை ஞானப்பிரகாசர்‌ 
பிள்ளை த்தமிழ்‌ 
செய்யிது அன்பிய்யா சாகிபுப்‌ 
புலவர்‌, தென்காசி, 
வடகரையூர்‌. 
நபி சல்லாகு அலைகிவசல்லம்‌ 
அவர்கள்‌ பேரில்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
சொக்கலிங்க ஐயா 
சிவகாமி பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சுந்தரமுர்த்திசுவாமிகள்‌ பிள்‌ 
ளை த்தமிழ்‌ (20) 
திருஞானசம்பந்தர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (20) 
திருநாவுக்கரசர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
மாணிக்கவாசகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 
சொக்கலிங்க சிவப்பிரகாச 
சுவாமிகள்‌, திருத்துறையூ 
ராதீனம்‌. 
பெரியநாயகியம்மன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
சொக்கலிங்கம்‌, ராய, 
தமிழ்க்கடல்‌ 
காந்தி பிள்ளைத்தமிழ்‌ (20) 
சோணா௫ல பாரதியார்‌ 
உண்ணாமலையம்மை 
தமிழ்‌ (19) 
கம்பை பிள்ளைத்தமிழ்‌ (19) 


பிள்ளைத்‌ 


சோமசுந்தரன்‌, அர. 
திருவள்ளுவர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 


xxii 


ஞானப்பிரகாச சுவாமிகள்‌ 
செங்குந்தர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
தத்துவராயர்‌ 
சொருபானந்தர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(16) 
தண்டபாணி சுவாமி 
சென்னை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
பழகிப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
புதுவைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
வள்ளிகாயக பிள்ளைத்தமிழ்‌ (19) 
தணிகைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
தியாகராசசெட்டியார்‌, சி. 
திரிசிரபுரம்‌ 
உமையாம்பிகை பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 
குற்றாலப்‌ பிள்ளைத்தமிழ்‌ (18) 
திருமேனிக்‌ கவிராயர்‌ 


மகர நெடுங்குழைக்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 


காதர்‌ 


திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ 
வைகுந்தநாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
தில்லை சிவகாமியம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
தூத்துக்குடி பாகம்பிரியா 
வம்மை பிள்ளைத்தமிழ்‌ 
தெய்வசிகாமணிக்‌ கவீராசர்‌, 
குலசேகரப்பட்டணம்‌ 
அறம்‌ வளர்த்த அம்பிகைபேரில்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 
நடராச கவிராயர்‌ 
வடிவுடையம்மன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
ஈபிகரயகம்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
பகழிக்கூத்தர்‌ 
திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(18) 
பண்டாரக்‌ கவிராயர்‌ 
திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
பலராம ஐயர்‌ 
யவனாம்பிகை 
(20) 
பானுகவி 
இளமுலையம்மன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(20) 


பிள்ளைத்தமிழ்‌ 


பிச்சை இபுராகிம்‌ புலவர்‌ 
நந்தகறொலியாண்டவர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
நாகூர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
பீமகவிப்‌ புலவர்‌ 
கோட்டி மாதவன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(19) 
சிவபுரம்‌ மீனாம்பிகை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
செந்நற்கொடி சண்முகநாதன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 
பூதுவை அருணாசலம்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
பெரியான்‌ ஆதிச்சதேவன்‌, 
கொடிக்கொண்டான்‌. 
காங்கேயன்‌ பிள்ளைத்தமிழ்‌ (13) 
மணவைத்‌ திருவேங்கட 
முடையான்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
மாசிலாமணி தேசிகர்‌ 
திருஞானசம்பந்தர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 
மார்க்கசகாயதேவர்‌ 
திருவவிரிஞ்சைமுருகன்பிள்ளை த்‌ 
தமிழ்‌ 


தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மீனாட்சிசுந்தரக்‌ கவிராயர்‌, 
முகவூர்‌. 
ஆண்டியப்பபிள்ளை 
தமிழ்‌ (19) 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளை, 
மகாவித்துவான்‌. 


பிள்ளைத்‌ 


கண்ணபுரம்‌ பாகம்பிரியாள்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 

குடந்தை மங்களாம்பிகை பிள்‌ 
ளைத்தமிழ்‌ (19) 

சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 

திருத்தவத்துறைப்‌ பெருந்தவப்‌ 
பிராட்டி பிள்ளைத்தமிழ்‌ (19) 

திருவாவடுதுறை அம்பலவாண 
தேசிகர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 

இருவிடைக்கழி முருகர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 

திருவுறந்தை காந்திமதியம்மை 
பிள்ளைத்தமிழ்‌ (19) 

திருவெண்காட்டுப்‌ பெரிய 
நாயக பிள்ளைத்தமிழ்‌ (19) 

பிரம்மவித்தியாநாயக பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (19) 

பெருமணகல்லூர்‌ 
ணீற்றம்மை 
(19) 

முகையித்தீன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
முத்தப்பச்‌ செட்டியார்‌ 

செயங்கொண்ட 

பிள்ளைத்தமிழ்‌ (18) 


திருவெண்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 


சோழீசர்‌ 


xxiii 


முத்துக்குமரர்‌ 
புதுவைத்‌ திரிபுரசுந்தரி பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (20) 
முத்துநைனாத்தை முதலியார்‌ 
பச்சைநாயகியம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (20) 
முத்துவீரப்பசுவாமி பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
முருகப்பதேவர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
யோகிசாத்தையர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 
வன்னியப்ப பாவலர்‌ சூரன்குடி. 
திருவனந்தை சுப்பிரமணியர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 
வீரசுப்பைய ஞான தேசிகர்‌ 
செளந்தரியகாயகி பிள்ளைத்‌ 
விரராகவ முதலியார்‌, அந்தகக்‌ 
கவி. 
சேயூர்‌ முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(17) 
வேங்கடேஸ்வரன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
வேதமாணிக்கம்‌ 
நசரேசர்‌ பிள்ளைத்தமிழ்‌ (19) 
வைகுந்தநாதன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
வைத்தியநாத தேசிகர்‌ 
மயிலம்மை பிள்ளைத்தமிழ்‌ 


அடிமதிக்குடி 
அய்யறர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சாத்தையன்‌ வணக்கம்‌ 


மும்மதி முக்குடை மூவா முதல்வன்‌ மொழிந்தமறை 
அம்மதி சேருய ராரிய னேயறங்‌ காப்பவனே 
எம்மதி கோடி யிருந்தாவ தேதுன்‌ னிருதயத்தின்‌ 
சம்மதி யாம்படி செய்வா யடிசையிற்‌ சாத்தையனே. 
மதி - முழுநிலா ; அறிவு. “முச்சகம்‌ நிழற்றும்‌ முழுமதி முக்குடை * 
(நன்‌. சொல்‌. 1). முக்குடை - அ௮ருகதேவருக்கு நிழல்‌ செய்து விளங்கும்‌ 
மூன்று குடை ; மூவுலகையும்‌ அவர்‌ காப்பதற்குச்‌ சன்னமாக இவை 
இலங்குகின்றன. இவற்றிற்குக்‌ கீழிருந்து முறையே சந்திராதித்தம்‌, 
நித்திய விநோதம்‌, சகல பாசனம்‌ என்பது பெயராம்‌, மூவா 
முதல்வன்‌ - மூப்பு இன்றி ஒரு தன்மைத்தாய தலைவன்‌, அழிவில்‌ 
லாதவன்‌. மொழிந்த மறை - அருளிய வேதம்‌ நான்கு: பிரதமாறு 
யோகம்‌, சரணாநு யோகம்‌, கரணாநு யோகம்‌, திரவ்யாறு யோகம்‌. 
ஆரியன்‌ - உயர்ந்தோன்‌. அறம்‌ - அருகதேவன்‌ அருளிய திருவறம்‌. 


“ மூவா முதலா உலகம்‌ ஒருமூன்று ஏத்தத்‌ 
தாவாத இன்பம்‌ தலையாயது தன்னின்‌ எய்தி 
ஓவாது நின்ற குணத்து ஒள்நிதிச்‌ செல்வன்‌ என்ப 
தேவாதி தேவன்‌௮வன்‌ சேவடி சேர்தும்‌ அன்றே ” 


என அருகதேவனைப்‌ போற்றுகிறார்‌ சீவக சிந்தாமணிக்‌ காவியத்தில்‌ 
திருத்தக்கதேவர்‌. அறம்‌ காப்பவன்‌ - திருவறத்தைக்‌ காக்கும்‌ 
இயக்கன்‌. சம்மதி - சன்மதி, தூய அறிவு. அடிசை - * அடிமதிக்குடி ” 
என்னும்‌ ஊரின்‌ குறுக்கம்‌. சாத்தையன்‌ - சாத்தன்‌ ஐயன்‌, சாத்த 
னாகிய ஐயன்‌. ஜயன்‌ - ஐயனார்‌, தலைவன்‌, ஐயனாருக்குச்‌ * சாத்தன்‌ * 
என்னும்‌ ஒரு பெயரும்‌ உண்டு, ஐயனார்மீது பிள்ளைத்தமிழ்‌ பாடத்‌ 
தொடங்கும்‌ கவிஞர்‌ தூய அறிவு (நற்காட்சி) வேண்டி ஜயனாரையே 
முதலில்‌ வேண்டுகின்றார்‌. (சாத்தையனாரைப்பற்றி வழங்கும்‌ செய்தி 
களை இந்நூலுள்‌ பிற்சேர்க்கையில்‌ காணலாம்‌.) 


காப்பு 


1. பூமேவு பொன்மாது வளரடிசை காவலன்‌ 
புனித னரிகர புத்திரன்‌ 
புகர்முகவெள்‌ ளானயான்‌ தருமபுரி பாலகன்‌ 
போற்று மன்பர்க்‌ குரியவன்‌ 
மாமேவு வீரியன்‌ பூரியன்‌ தீரியன்‌ 
மதுரவாக்‌ கறிந்து தருவோன்‌ 
மஞ்சுதிகழ்‌ மேனியன்‌ விஞ்சையர்கள்‌ பணிதேவ 
மாசாத்‌ தன்றனைக்‌ காக்கவே-- 
தேமேவு மாழுதற்‌ பஞ்சகர்த்‌ தாக்களுஞ்‌ 
செப்பெரிய நான்ம றைகளுஞ்‌ 
செகமேற்‌ சராசரமும்‌ முப்பத்து முக்கோடி 
தேவர்‌ களுமடி பரவவே 
பாமேவு மறுசமய நீதமும்‌ பேதமும்‌ 
பட்சமும்‌ பண்பு மாகிப்‌ 
பகரரிய குற்றங்கள்‌ பதினெட்டு மேநீத்த 
பரமூர்த்தி யாவ னவனே. 


காப்பு என்பது பாட்டுடைத்‌ தலைவனை த்‌ தெய்வங்கள்‌ காப்பதாக 
என வேண்டும்‌ பகுதியாகும்‌. இப்‌ பருவப்‌ பாடல்களின்‌ முற்பகுதி 
பாட்டுடைத்‌ தலைவனுடைய இயல்பும்‌, பிற்பகுதி அவனைக்‌ காக்குமாறு 
வேண்டும்‌ தெய்வங்களின்‌ புகழுமாக அமைவது மரபு. இந்நூலின்‌ 
காப்புப்‌ பருவச்‌ செய்யுள்களின்‌ முற்பகுதிகளில்‌ சாத்தையன்‌ புகழ்‌ 
பேசப்பட்டுள்ளமை காணலாம்‌. பிற்பகுதியில்‌ முறையே பரமூர்த்தி 
யும்‌ ஆயிரத்தெட்டு வேதமுணர்‌ பெருமானுமாகிய அருகன்‌ (0 290) 
வாகுபெலி (3), கெவுதமுனி. சாரணர்‌, முனிபதிகள்‌ (4), வாணி (5) 
ஆூயோர்‌ போற்றப்பட்டுள்ளனர்‌. 


பொன்மாது - இலக்குமி, காவலன்‌ - காவல்‌ தொழில்புரிவோன்‌. 
ஐயரை ஊர்காவல்‌ தெய்வமாக ஊரின்‌ வெளிப்புறத்தே வைத்து 
வழிபடும்‌ வழக்கம்‌ ஈம்‌ நாட்டில்‌ வழிவழியாய்‌ வந்துகொண்டிருக்கிறது. 
இதனுல்‌, இவருக்குப்‌ “புறம்பணையான்‌ * என்னும்‌ ஒரு பெயரும்‌ 
உண்டு. புகர்‌- புள்ளி. தருமபுரி - அடிமதிக்குடியின்‌ மற்றொரு பெயர்‌ ; 
அருகதருமம்‌ நிலைபெற்றிருக்கும்‌ ஊர்‌ என்பதாம்‌. வீரியன்‌ - வீர 
முடையவன்‌. தாரியன்‌ - மாலையையுடையவன்‌. தீரியன்‌ - தைரி 
யத்தையுடையவன்‌. மதுரவாக்கு - இனிய பேச்சு. ்‌ மஞ்சு. மேசம்‌. 
ர்‌ வித்தையையுடையவர்‌, வித்தியாதரர்‌. அரிகரன்‌ - வினைப்‌ 
கட்‌ வென்றேன்‌. ஐயஞர்‌ அரிகரஓுய அருகதேவனின்‌ இயக்கன்‌ 
இ ர அனான்‌. அசிள்புத்தான்‌ என்று சொன்றி 
: 1ரிஹரம்‌* என்பது பாவங்களைப்‌ போக்குபவன்‌ என்னும்‌ 


காப்பு 3 


பொருளில்‌ அருகனுக்கு உரிய ஒரு சிறப்புப்‌ பெயராம்‌. தேவமாசாதீ 
தன்‌ - தெய்வத்தன்மையையுடைய சாத்தன்‌ என்னும்‌ தெய்வம்‌. 
பஞ்சகர்த்தாக்கள்‌ - பிரமன்‌, விட்டுணு, உருத்திரன்‌, மகேசுரன்‌, சதா 
சிவன்‌ எனப்‌ பரமசிவத்தின்‌ உருவங்களாய்ப்‌ படைப்பு முதலிய 
ஐந்தொழில்‌ புரிவதற்கு அமைந்த ஐந்து தலைவர்கள்‌. செப்பெரிய - 
புகழப்படுகன்ற பெரிய. செகம்‌ - உலகம்‌. சராசரம்‌ - இயங்கியற்‌ 
பொருளும்‌, நிலையியற்‌ பொருளும்‌. அறுசமயம்‌-நித்தியம்‌, அநித்தியம்‌, 
அவாக்கியம்‌, பின்னம்‌, அபின்னம்‌, சூனியம்‌. நீதம்‌ - தகுதி, பட்சம்‌ - 
அன்பு. பரமூர்த்தியானவன்‌ சாத்தன்தனைக்‌ காக்க எனக்‌ கூட்டுக, 
குற்றங்கள்‌ பதினெட்டாவன : பசி, நீர்வேட்டல்‌, பயம்‌, வெகுளி, 
உவகை, வேண்டல்‌, நினைப்பு, உறக்கம்‌, நரை, கோய்வாய்ப்படுதல்‌, 
மரணம்‌, பிறப்பு, மதம்‌, இன்பம்‌, அதிசயம்‌, வியர்த்தல்‌, கேதம்‌, 
கையறவு என்னும்‌ யாக்கைக்குரிய பதினெட்டு வகையான குறைகள்‌. 
“பதினெண்‌ குற்றம்‌ அரிந்தோய்‌ நீ : 
பரம நான்மை அடைந்தோய்‌ நீ? (மேருமம்‌. 808) 
“மருளி மருட்டும்‌ மதன்கணையோடு மானமு' மாயமுடன்‌ 
மருவிய குற்றமும்‌ ஒருபதி னெட்டுடன்‌ வானவர்‌ தாம்மகிழ 
உருள உருட்டுக அனந்தகல்‌ வீரிய உருட்டுக சிறுதேரே.” 
(ஆதிநாதர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 98) (1) 


2. சீருலவு கயிலாச வெள்ளிவெண்‌ மலைமீது 
தேவரார்‌ செய்த சபையில்‌ 
திரிமேக லாபீட சிங்கா சனத்தின்மேற்‌ 
றிகழு மாயிரத்‌ தெட்டிதழ்ப்‌ 
பேருலவு செந்தா மரைப்பொன்‌ பொகுட்டின்மிசை 
பெருகவீற்‌ றிருந்து ஞானப்‌ 
பேரொளி விளங்குமா யிரத்தெட்டு வேதமுணர்‌ 
பெருமானை அஞ்ச லிப்பாம்‌-- 
காருலவு மேனிக்‌ கனங்கொண்‌ டலைச்செழுங்‌ 
கமல தளநய னாட்சண ‘ 
கமலா சனத்திலுறை நால்வேத னைப்பெருமு 
கதிகொண்ட புரவி யானைத்‌ 
தேருலவு தென்னடிசை நகர்மேவு செல்வனைத்‌ 
தேவதே வாதி பரனை 
சேவலங்‌ கொடிமேவு யோகசாத்‌ தையன்மீது 
செப்பி டுந்தமிழ்‌ வளரவே. 


வெள்ளி வெண்மலை - வெள்ளி மயமான வெண்ணிற மலை. இதனை, 
“விசயார்த்தமலை” என்பர்‌. தேவரார்‌ செய்த சபை - சமவசரணம்‌. 


4 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தரிமேகலா பீடம்‌ - பீரதம பீடம்‌, துதிய பீடம்‌, திருதிய பீடம்‌ என 
மூவகைப்‌ பீடங்கள்‌. சிங்காசனம்‌ - நான்கு திக்குகளிலும்‌ நான்கு 
சங்கம்‌ சுமந்திருக்கும்‌ இருக்கை. அருகதேவர்‌ வீற்றிருக்கும்‌ தாமரை 
மலர்‌ ஆயிரத்தெட்டு இதழ்கள்‌ கொண்டது. பொகுட்டு - கொட்டை ; 
அயிரத்தெட்டுத்‌ திருநாமமும்‌ அருகதேவருக்கு உண்டு. அஞ்சலிப்‌ 
பாம்‌ - வணங்குவாம்‌. கார்‌ - கருமை. மேனி - உடம்பு. கொண்டல்‌ - 
மேகம்‌. கமலதளம்‌ - தாமரைப்‌ பூவின்‌ இதழ்‌. நயனாட்சணன்‌ - 
கண்களையுடையவன்‌. நால்வேதன்‌ - நான்கு வேதமும்‌ பயின்றவன்‌. 
எனவே, இவனைப்‌ “ பிரமயட்சன்‌ ” என்றும்‌ உரைப்பர்‌. கதி - வேகம்‌. 
புரவி - குதிரை. தேவதேவாதிபரன்‌ - தெய்வ கணங்களுக்குத்‌ 
தலைவன்‌. தமிழ்‌ - தமிழ்ப்‌ பாமாலை, நூல்‌. (2) 


3. பல்கிரண கதிர்‌ சொரிய நின்‌ நிலகு முடிசூடும்‌ 
பரதேசு வராதி ராசன்‌ 
பாதமலர்‌ சூடுமுப்‌ பத்திரா யிரமகுட 
பார்த்திபரு மவர்கள்‌ சேனை 
வல்லவரு மடிபடிய ஆதிரா சனைக்கையில்‌ 
வாரிச்‌ சுழற்றி யோசை 
வலம்புரியை வாய்வைத்து விசயகோ டணைசெய்த 
வாகு பெலியைப்‌ பணிகுவாம்‌-- 
சொல்வண்மை சேரடிசை யூரதிபனைக்‌ கூறு 
துட்டநிக்‌ கிரக வீரனை 
சோதிபெரு மெய்ஞ்ஞானச்‌ சுகிர்தனைக்‌ கவிமாலை 
சூடு மணிவரை மார்பனைச்‌ 
செல்வமிகு நவநிதிக்‌ கிழவனைப்‌ புலவனைச்‌ 
செண்டா யுதத்தி றைனைத்‌ 
தேவர்குரு பரநாத யோகசாத்‌ தையன்மகிமை 
சிறந்தி னிதுவர்த்‌ திக்கவே. 


பரதேசுவராதிராசன்‌ - பரதேசுவரச்‌ சக்கரவர்த்தி. பார்த்திபர்‌ - 
அரசர்‌. அடிபடிய - கீழ்ப்படிய; பாதத்தில்‌ விழுந்து வணங்க, 
்‌ சுதலூற்‌ அவரில்‌ பரதேசன்‌ சோர்வில்‌ மகுடம்‌ பெற்றனர்கள்‌ 
குழ்முப்‌ பத்தி ராயிரவர்‌ சொரிந்து மலர்கள்‌ கொடுபரவ.” 
(ஆதிநாதர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 42) 
வலம்புரி -உயர்க்த சங்கு. விசயகோடனை - வெற்றி முழக்கம்‌. சொல்‌ 
வண்மை - புகழப்படும்‌ கொடை, துட்ட நிக்கிரக வீரன்‌ - தீயோரைக்‌ 


திக்கும்‌ பெருவீரன்‌. சுிர்தன்‌ - நற்செயலாளன்‌. நவநிதிக்‌ 
ஓவன்‌ - ஒன்பதுவகைச்‌ செல்வங்களுக்கும்‌ உரிமையுடையவன்‌. 


காப்பு 5 


புலவன்‌ - அறிஞன்‌. செண்டாயுதன்‌ - குதிரைச்‌ சம்மட்டி கொண் 
டோன்‌. வர்த்திக்க - பெருக, (3) 


4. மாதுவளர்‌ பொன்மேரு வரைமீதி லும்பர்சென்‌ 
மாபி டேகஞ்‌ செய்திட 
வானவர்க ளிந்திரன்‌ கண்களா யிரங்காண 
மலரடி பணிந்து போற்றும்‌ 
ஆதியங்‌ கடவுளருள்‌ மறைமொழி விரித்துரை செய்‌ 
யாதி கெவுதம மாமுனி 
அட்டமா சாரணர்கள்‌ நவகோடி முனிப திக 
ளம்பு யத்தாள்‌ பணிகுவாம்‌-- 
நீதிநெறி யரசியல்‌ நடத்துமம ரேந்திரனை 
நிதிபெற்ற கருணை யான 
நிலையாத சென்மசா கரவாரி கரைகண்டு 
நெடுங்கதிகள்‌ நான்கை நீக்கி 
சோதிபெறு கைவல மடந்தையைப்‌ புணர்கவெனத்‌ 
துதிசெய்‌ பரமா ஞானனை 
துன்னலர்கள்‌ பணியடிசை யோகமா சாத்தனெனுஞ்‌ 
சுராதி பதியினைக்‌ காக்கவே. 


மாது - அழகு. பொன்மேருமலை - பொன்நிறமாகக்‌ காட்சி தரும்‌ 
மகா மேருமலை. உம்பர்‌ - தேவர்‌. சென்மாபிடேகம்‌ - அருகருக்கு 
நிகழும்‌ இரண்டாம்‌ கலியாணம்‌. 


“வாமனன்‌ சென்மாபி டேகத்தின்‌ வானவர்கோன்‌ 
தாமறந்து செய்யுஞ்‌ சதுர்முகத்தன்‌ ? 
(அப்பாண்டைநாதர்‌ உலா, 326) 


ஆதியங்கடவுள்‌ - பகவான்‌ வர்த்தமான மகாவீரர்‌, கெவுதம 
மாமுனி-பகவான்‌ வர்த்தமான மகாவீரரின்‌ முதல்‌ கணநாதர்‌. அட்டமா 
சாரணர்கள்‌ - எட்டுப்பெருஞ்‌ சாரணர்கள்‌. முனிபதிகள்‌-முனிவர்க்குத்‌ 
தலைவராயுள்ளோர்‌. நவகோடி - ஒன்பது கோடி. அம்புயத்தாள்‌ - 
திருவடித்தாமரை. அமரேந்திரன்‌ - தேவர்‌ தலைவன்‌. சென்மசாகர 
வாரி - பிறவிப்‌ பெருங்கடல்‌. நான்கு கதிகள்‌ - நான்கு வகையான 
பிறப்புகள்‌ : தேவர்‌, மக்கள்‌, நரகர்‌, விலங்கு என்னும்‌ நால்வகைப்‌ 
பிறப்பு. சோதி - ஒளி. கேவல மடந்தை ்‌ வாலறிவாகிய பெண்‌, 
மோட்சமாகிய பெண்‌. பரம்‌-மேன்மை. துன்னலாகள-பகைவாகள்‌. 
சுராதிபதி - தேவர்கள்‌ தலைவன்‌. (4) 


6 அய்யனர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அம்பொனிசை யம்பொகுட்‌ டினிதுசூழ்‌ செலவரும்‌ 
பகவி தட்பூ நெட்டித 
த்து நறவெள்ள அம்போரு கத்தில்வள 
மேழ்‌ புரக்கு மாதை 
பணி வேதனான்‌ முகமருவு பாரதியை 
ஓங்கார ரூப மாகி 
உலகெலாம்‌ நிறைகின்ற சாரதாம்‌ பிகைவாணி 
உபய பொற்றாள்‌ பணிகுவாம்‌-- 
சம்புதிரு மறுமார்ப னருள்கின்ற புதல்வனை 
சகல கலையுணர்‌ வினானைச்‌ 
சதுரயுக மேகண்ட தருமபுரி பானைச்‌ 
சங்கீத சாயித்‌ தியனை 
செம்பொனெளிர்‌ முகபடா மணியுமா யானைவரு 
திலகவெண்‌ கவிகை யானை 
திருவடிசை நகர்யோக சாத்தையன்‌ மீதுபகர்‌ 
செந்த மிட்டிற முயர்கவே. 


ன்‌ 


அம்பொன்‌ - அழகிய பொன்‌. பொகுட்டு - தாமரைக்கொட்டை. 
அகவிதழ்‌ - உள்ளிதழ்‌. அணி - அழகு. நறவெள்ளம்‌ - தேன்‌ பெருக்கு, 
அம்போருகம்‌ - தாமரை. வளர்தல்‌ - இருத்தல்‌. அகிலம்‌ஏழ்‌ - ஏழு 
உலகங்கள்‌ : நரகர்‌, மத்திம உலகம்‌, கல்பவாசி உலகம்‌, நவக்கிரக 
பேகம்‌, ஈவாங்கசை, பாஞ்சராத்திரம்‌, சோதிர்‌ உலகம்‌. புரக்கும்‌ - 
காப்பாற்றும்‌. மாது - பெண்‌. உம்பர்‌ - தேவர்‌ வேதன்‌ - பிரமன்‌, 
பாரதி - சரசுவதி, கலைமகள்‌. ரூபம்‌ - வடிவம்‌. ஓங்கார ரூபம்‌ - 
ஓம்‌ என்னும்‌ திவ்ய தொனி வடிவம்‌. உபயம்‌ - இரண்டு. சாரதாம்‌ 
பிகை - கலைமகள்‌. நான்முகன்‌ மருவு பாரதி - நான்கு முகங்களை 
யுடைய அருகனோடு ஒன்றியவள்‌. சம்பு - சுகத்தைத்‌ தருபவன்‌, 
திருமறு மார்பன்‌ - இலக்குமி வாசம்‌ செய்யும்‌ மார்புடையவன்‌. திரு 
மறு - ஆயிரத்தெட்டு மறு. சகல கலை - எல்லாக்‌ கலைகளும்‌. சதுர 
யுகம்‌ - நான்கு யுகம்‌: இருத யுகம்‌, திரேதா யுகம்‌, துவாபர யுகம்‌, கலி 
யுகம்‌. சங்கேத சாயித்தியன்‌-இசையும்‌ இயலும்‌ உடையவன்‌. முகபடாம்‌ 
யானையின்‌ முகத்தில்‌ இடும்‌ ௮லங்காரத்‌ துணி. திலதம்‌ - சிறந்தது. 
கவிகை - குடை. பகர்‌ - சொல்‌. (5) 


காப்பு முற்றும்‌. 


செங்கீரை 


6. மணிகொண்ட தெண்டிரைக்‌ கங்கைப்‌ பிரவாகநதி 
வரைவிரி சிலைப்பு னலையே 
வாரிப்‌ பசும்பொற்‌ குடத்திற்‌ கொணர்ந்துகறை 
வாசங்‌ கமழ்ந்த வெந்நீர்‌ 
பணிகொண்ட மடிமிசையில்‌ வைத்துநீ ராட்டியே 
பைந்துகி லுநீர்‌ துடைத்துப்‌ 
பார்பரவ வேநிலக்‌ காப்பினாற்‌ பொட்டிட்டுப்‌ 
பஞ்சணயின்‌ மீதில்‌ வைத்து 
கணிகொண்ட கும்பமுலை யன்னைபா லூட்டியிரு 
கண்குளிர நோக்கி யன்பாய்க்‌ 
கடககடி சூத்ரமொடு மணிசெம்பொன்‌ னாடைமுடி 
கர்ண குண்டல மாலிகை 
திணிகொண்ட சிங்காரத்‌ திண்புய விலாசனே 
செங்கீரை யாடி யருளே 
திருவளரு மடிசைநகர்‌ யோகசாத்‌ தையநீ 
செங்கீரை யாடி யருளே. 


செங்கீரை என்பது குழந்தை முட்டிபோட்டுத்‌ தவழும்‌ பருவம்‌ 
ஆகும்‌. ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி, இரு கைகளையும்‌ நிலத்தில்‌ 
ஊன்றித்‌ தலையை நிமிர்த்திக்‌ குழந்தை முகம்‌ அசைய ஆடும்‌ பருவம்‌ 
செங்கீரையாம்‌. 


மணி - இரத்தினம்‌. தெண்டிரை - தெளிந்த அலை. பிரவாகம்‌ - 
பெருக்கு. சிலைப்புனல்‌ - மலையிலிருந்து இறங்கி வரும்‌ நீர்‌, ஓசையை 
யுடைய நீர்‌. வாரி - முகந்து. பணிகொண்ட மடிமிசை - மடித்த 
தொடையின்மேல்‌. பார்‌ பரவே - உலகோர்‌ போற்ற. நிலக்‌ காப்பு - 
தரையை நீருடன்‌ இழைத்து பொட்டிடல்‌. கணி- கண்ணி, மாலை. 
கும்பமுலை - கும்பம்‌ போன்று தோற்றமளிக்கும்‌ முலை. கடகம்‌ - காப்பு. 
கடிசூத்ரம்‌ - அரைஞாண்‌. முடி- கிரீடம்‌. கர்ணம்‌ -காது. குண்‌ 
டலம்‌ - காதணி, மாலிகை - மாலை. திணிகொண்ட - திண்மையாக, 
புயவிலாசன்‌ - புய அழகுபடைத்தவன்‌. (1) 


வேறு 


7. ஆதி பரம்பர சோதி யெனுமற 
வாழி பரந்தாமன்‌ 
அரியணை யானற பிண்டியி னீழ 
லமர்ந்தரு ளும்வீரன்‌ 


2 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


காதி யெனும்வினை காலனு டன்பொரு 
காமனை வென்றோர்நீள்‌ 
காரகில்‌ சேர்புகை மேவிய தோர்கயி 
லாய முறைந்தாளுஞ்‌ 
சிதள சினபதி பாத சரோருக 
சேவித மாவீரா 
தேவர்க ளந்தணர்‌ நீள்புவி ராசர்கள்‌ 
தேன்மலர்‌ கொண்டே தான்‌ 
ஆதவ ஸனர்ச்சனை புரியுரை நேயா 
ஆடுக செங்கீரை 
ஆதி புரத்துறை அரியர புத்திரன்‌ 
ஆடுக செங்கீரை. 


பரம்பரம்‌ - மேலானது. சோதி-ஒளி. அறவாழி - தருமசக்கரம்‌, 
பரந்தாமன்‌ - மேலான முத்தியுலகுக்குரியோன்‌. அரியணை - சிங்கா 
சனம்‌. பிண்டி- அசோகு. நீழல்‌ - நிழல்‌; வீரன்‌ - வினை வென்றவன்‌. 
காதிவினை - ஞானாவரணீயம்‌. தரிசனுவரணீயம்‌, மோகனீயம்‌, அந்த 
சாயம்‌ என்னும்‌ நான்கு வினைகள்‌. காலன்‌ - ஆயுள்வினை. காமனை - 
இச்சையை. ஓர்‌ - ஒப்பற்ற, கயிலாயம்‌ - கயிலாய மலை. சீதள 
சினபதி-சீதளநாதர்‌, பத்தாம்‌ தீர்த்தங்கரர்‌. பாதசரோருக சேவிதன்‌ - 
திருவடித்‌ தாமரையை வணங்குபவன்‌. ஆதவன்‌ - சூரியன்‌, நேயா - 
அன்பனே, கேயன்‌ என்பதன்‌ விளி. ஆதிபுரம்‌- அடிமதிக்குடி. அரியர 
புத்திரன்‌ - சாத்தையன்‌. (2) 


ஏடலர்‌ கற்பக மலரணை நீத்தா 
ரிட்டம ருந்தேவ 
ஏத மிகுத்தவர்‌ வலிவை மிதித்தோ 
யேழையர்‌ பங்கா நீள்‌ 
தோடலர்‌ பொற்புய வடிவு செழித்தோய்‌ 
சூர மிகுங்கோவே 
சோதி மதிக்கண வதன விசித்திர 
கூல மிகுத்தோனே 
கூடலர்‌ மெய்ப்புகழ்‌ தனையட ருக்கிர 
கோப மிகுத்தோனே 
கோதறு சொற்பெறு முதுதமிழ்‌ பெற்றாய்‌ 
கோல மிகுஞ்சிலா 


செங்கீரை i 9 


ஆடல்‌ வயப்பரி மதகரி யுற்றோய்‌ 
ஆடுக செங்கீரை 

ஆத புரத்துறை அரிகர புத்திரன்‌ 
ஆடுக செங்கீரை. 


ஏடு - இதழ்‌. கற்பகம்‌ - சீதள சினபதியின்‌ இலச்சினை. ஏதம்‌ - 
குற்றம்‌. ஏழையர்‌ பங்கன்‌ - எளியவர்‌ பக்கத்தே நின்று உதவுவோன்‌; 
ஏழையர்க்கு உறவானவன்‌. தோடு-பூவிதழ்‌. கூரம்‌ - வலிமை, 
சூலம்‌ - முத்தலையுடைய சூலாயுதம்‌.  கூடலர்‌ - பகைவர்‌. உக்கிரம்‌ - 
கடுமை. கோதறு- குற்றமற்ற. முதுதமிழ்‌ - தொன்மைத்‌ தமிழ்‌. 
கோலம்‌ - அழகு. சிலம்‌ - குணம்‌, பண்பு. ஆடல்‌- வெற்றி, வயப்‌ 
பரி - வலிமை வாய்ந்த குதிரை. மதகரி - மதம்‌ பொருந்திய யானை, 
(3) 


வேறு 


9. கிரிரா சனைத்தழுவி மலைவள மெலாங்கொண்டு 
கிரணமுத்‌ தாடை பூண்டு 
கெண்டை குதி கொண்ட விழி மருட்டிவிலை மாதெனக்‌ 
கெம்பிதம தாகி மீண்டே 
பொருவாரு திக்கிறைவன்‌ மார்பிலுயர்‌ மாலையைப்‌ 
பூட்டிவசி கரிக்க வென்றே 
புறப்பட்ட விரிசிலையி னீர்தேங்கி நிலையெனப்‌ 
புனல்பரந்‌ தனசை நாட்டின்‌ 
மருமீறு தாமரைத்‌ தடம்பல நிரம்பியே 
வாழைபூஞ்‌ சாலி மஞ்சள்‌ 
வளஞ்சிறந்‌ தோங்குதிரு வடிசைகக ராதிபா 
வானவர்கள்‌ பரவு கோவே 
திருஞான மிகுரூப வடிவுநிறை சுந்தரா 
செங்கீரை யாடி யருளே 
திருவளரு மடிசைநகர்‌ யோகசாத்‌ தையநீ 
செங்கீரை யாடி யருளே. 


கிரிராசன்‌ - மலையரசன்‌. இரணம்‌ - ஒளிக்கதிர்‌. கெண்டை- 
கயல்மீன்‌. விழி- கண்‌. மருட்டி - மயங்கச்‌ செய்து. விலை மாது - 
பொருட்‌ பெண்டிராகிய பரத்தை. கெம்பிதம்‌ - கெம்பீரம்‌, ஆரவாரம்‌. 
வாருதி - கடல்‌. விரிசிலையினீர்‌ - மலையிலிருந்து பரந்து பெருகி வரும்‌ 
தண்ணீர்‌. புனல்‌ - நீர்‌. மரு - மணம்‌. தடம்‌ - தடாகம்‌, குளம்‌. 
சாலி- நெல்‌. கோ - தலைவன்‌. ஞானமிகு ரூபன்‌ - அறிவு வடிவினன்‌. 
சுந்தரன்‌ - அழகன்‌. (4) 

௮. 2 


10 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
10. நறையிட்ட புயவீர விஞ்சைய ரியக்கராட்‌ 
சதர்கெருட காந்த ரவரும்‌ 
நடனமிடு பூதேந்திர வியந்தரா திபரதிப 
னான வீரு தேந்திர னென்றிசை 
நிறையிட்ட இந்திரனு மக்கினி யெமராசனு 
நிருதி வருணன்‌ வாயுவும்‌ 
நிதிநாத னீசானன்‌ சேடன்மதி யிரவியும்‌ 
நெருங்கிநின்‌ றிடைவி டாது 
முறையிட்டு மவரவர்கள்‌ குறைகுற்ற மோதியு 
முழுமணிக்‌ கடக மென்கை 
முடிவைத்து மடிபரவி நின்றுபொன்‌ மணிவச்சிர 
முத்தார மாலை கவிகை 
திறையிட்டு நின்றுநவ மணியிட்ட முன்‌ நிலாய்‌ 
செங்கீரை யாடி யருளே 
திருவளரு மடிசைநகர்‌ யோகசாத்‌ தையநீ 
செங்கீரை யாடி யருளே. 


நறை - நறுநாற்றம்‌, மணமுள்ள மலர்‌. விஞ்சையர்‌ - வித்தியா 
தரர்‌. இயக்கர்‌ - பதினெண்‌ கணத்துள்‌ ஒரு கணத்தார்‌. ராட்சதர்‌- 
அரக்கர்‌ குலத்தார்‌. கெருடர்‌ - பதினெண்‌ கணத்துள்‌ ஒரு கணத்தார்‌. 
கரந்தருவர்‌ - கந்தருவர்‌, பாடுவோர்‌. பூதேந்திரன்‌ - பூதத்தலைவன்‌. 
வியந்தராதிபர்‌ - வியந்தரர்‌ முதலிய எண்வகைத்‌ தேவர்களின்‌ 
தலைவன்‌. இந்திரன்‌, அக்கினி, எமராசன்‌, நிருதி, வருணன்‌, வாயு, நிதி 
நாதன்‌, ஈசானன்‌ வரையில்‌ கூறப்பட்டார்‌ எட்டுத்‌ திக்குப்‌ பாலகராவர்‌; 
இவர்‌ முறையே இழக்குத்‌ திசையிலிருந்து வட8ழ்த்திசை வரை காக்‌ 
இன்றவராவர்‌. நிதிகாதன்‌ - குபேரன்‌. சேடன்‌ - பவணன்‌, நாகன்‌. 
மதி- சந்திரன்‌. இரவி- சூரியன்‌. முறையிடுதல்‌ - குறை சொல்லி 
வேண்டுகை. குறைகுற்றம்‌ - தீங்கும்‌ பிழையும்‌. பரவி - வணங்கி. 
பொன்மணி வச்சிர முத்தார மாலை - மாலைவகை. கவிகை - குடை. 
திறையிடுதல்‌ - காணிக்கை செலுத்துதல்‌. நவமணி - ஒன்பதுவகை 
இரத்தினம்‌ : கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌, 
முத்து, புருடராகம்‌, வைடூரியம்‌, வைரம்‌ ஆகிய ஒன்பதுவகை இரத்‌ 
இனங்கள்‌. (5) 


செங்கீரை முற்றும்‌ 


தால்‌ 


11. பொங்குதிருப்‌ பாற்கட லலைபோற்‌ 
புடைநின்‌ றிரட்டுஞ்‌ சாமரையாய்‌ 
போற்று மடியார்க்‌ கருள்புரியும்‌ 
பூவார்‌ பதசெந்‌ தாமரையாய்‌ 
கொங்கு திகழ்பத்‌ மாசனத்தாய்‌ 
குலவு மணிச்சிங்‌ காசனத்தாய்‌ 
கோடி மதிசூரிய நிறத்தாய்‌ 
கொடியார்‌ கண்கா ணாநிறத்தாய்‌ 
திங்க ளொளிபோற்‌ புனைகவியாய்த்‌ 
தெளிந்த சகல கலையுடையாய்ச்‌ 
செம்பொன்‌ னுலகி லரம்பையர்கள்‌ 
சேரு மதிசேர்‌ சுகத்தானே 
சங்க நிதிசேர்‌ திருவடிசைத்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
தரும யோகசாத்‌ தையநீ 
தாலோ (தாலோ) தாலேலோ. 


தால்‌ என்பது தாலாட்டு பருவம்‌; குழந்தையைத்‌ தொட்டிலில்‌ 
இட்டு ௮க்‌ குழந்தையின்‌ சிறப்புகளை மொழிந்து, * தாலோ தாலேலோ? 
எனத்‌ தாலாட்டும்‌ பருவம்‌ ஆகும்‌. 


புடை - பக்கம்‌. இரட்டும்‌ - மாறிமாறி வீசப்படும்‌. சாமரை - 
வெண்சாமரை; கவரிமான்‌, மயிரால்‌ அமைந்த அரச சின்னம்‌. போற்‌ 
றும்‌ - துதிக்கும்‌. பூவார்‌ - அழகு நிறைந்த. பதசெந்தாமரை - பாத 
மாகிய சிவந்த தாமரை மலர்‌, திருவடித்‌ தாமரை. கொங்கு - மணம்‌. 
பத்மாசனம்‌ - தாமரை மலர்‌ இருக்கை; குலவு - பொருந்திய. மணி 
சிங்காசனம்‌ - அழகிய மணிகள்‌ பதித்த சிங்காசனம்‌. நிறம்‌ - திரு 
மேனி; ஒளி, மார்பு; கொடியர்‌ - கொடி போன்ற பெண்கள்‌. திங்கள்‌ - 
முழுமதி, கவியாய்‌ - கவிகையை உடையாய்‌. சகல கலை- எல்லா 
வகையான அறிவு நூல்‌. பொன்னுலகு - தேவர்‌ உலகு. அரம்பையர்‌- 
தேவருலக நடன மாதர்‌. மதிசேர்‌ சுகத்தான்‌ - ஞானம்‌ சேர்ந்த இன்ப 
முடையான்‌. சங்கநிதி - குபேரனது நவநிதியுள்‌ ஒன்று. (1) 


12. ஓங்கு பெருங்கூர்‌ மதியுடையாய்‌ 
ஒளிசேர்‌ தரள மதிக்குடையாய்‌ 
உதிக்குங்‌ கரட மதகரியாய்‌ 
உம்ப ருலகோர்‌ தமக்கரியாய்‌ 


12 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
வீங்குங்‌ களப வரைப்புயத்தாய 
விரைசேர்‌ மலர்க்கண்‌ ணம்புயத்தாய 
மின்னே பகுந்த சடைமுடியாய்‌ 
விளங்கும்‌ பசும்பொன்‌ மணிமுடியாய 
தேங்கொள்‌ கமல மலர்த்தொடையாய்‌ 
திசையோர்‌ பரவும்‌ விருதுடையாய 
தேவா திபனே ஆதிபனே 
செல்வா நிதமும்‌ சிறந்தபுகழ்‌ 
தாங்கு மடிசைத்‌ திருநகரா 
தலைவா தாலோ தாலேலோ 
ரும யோகசாத்‌ தைய நீ 
தாலோ (தாலோ) தாலேலோ. 


கூர்மதி - நுட்ப அறிவு. தரளம்‌ - வெண்மை. உதிக்கும்‌-வெளிப்‌ 
படும்‌. கரடமதகரி - கவுளிலிருக்து மதநீர்‌ பாயும்‌ யானை. உம்பர்‌ 
உலகோர்‌ - மேலுலகில்‌ வாழ்பவர்‌. வீங்குதல்‌ - பருத்தல்‌. களபம்‌ - 
வாசனைச்‌ சாந்து. வரைப்புயம்‌ - மலைபோன்ற தோள்‌. மின்‌ - 
மின்னல்‌. பகுந்த-விரிந்த, பிளவுபட்ட. மணிமுடி-கிரீடம்‌. தேங்கொள்‌- 
தேம்கொள்‌, தேனைக்கொண்ட. மலர்த்தொடை - மலர்மாலை. திசை 
யோர்‌ - எட்டுத்‌ திசைகளில்‌ உள்ளாரும்‌. பரவு- துதிக்கும்‌, போற்றும்‌. 
விருது - சிறப்பு, வெற்றி. தேவாதிபன்‌ - தேவர்களுக்குத்‌ தலைவன்‌. 
ஆதிபன்‌ - ஆதிபத்தியம்‌ செலுத்துபவன்‌, நிதமும்‌ - நித்தமும்‌, நாள்‌ 
தோறும்‌. (2) 


வேறு 


13. உக்கரம தாகிய நற்கன காளி 
யுரம்பெறு மாகாளி 
யுதிர மிடம்பெறு பூதன முடன்மது 
உண்டிடு வேதாளம்‌ 
வக்கிர சிரானனமுற்ற பிசாசுகள்‌ 
வஞ்சனை யொருகோடி 
மதர்வினை நோய்பல நீள்புவி மீதினில்‌ 
வரசெயம்‌ வருவாரை 
கிக்கிரக மேசெய்து மக்கினி வாயெழல்‌ 
_நீறெழு தூளாக 
நிதமிகு காரண முலகவர்‌ காணவும்‌ 
நீதிசெய்‌ தடல்மீறுஞ 


தால்‌ 13 


சக்கிரத ராயுத முற்ற சடாதரா 
தாலோ தாலேலோ 
சதுமறை யபையா அரிகர குமரா 
தாலோ தாலேலோ. 


உக்கிரம்‌ - கொடுமை, கோபம்‌. உரம்‌ - வலிமை. உதிரம்‌ - 
இரத்தம்‌. பூதனம்‌ - பூதன்‌, உயிர்‌. மது-கள்‌. வேதாளம்‌ - பேய்‌. 
வக்கிரம்‌ - மாறுபாடு, வேறுபாடு. சிரானனம்‌ - சிர ஆனனம்‌. 
தலையும்‌ முகமும்‌. மதர்வினை - செருக்கிய செய்கை. புவி - பூமி, 
செயம்‌ வருவார்‌ - வெற்றிகொண்டு திரிவார்‌. நிக்கிரகம்‌ - அழிக்கை. 
நாசம்‌ செய்கை. அக்கினி - நெருப்பு. தூள்‌ - தூசி. நிதம்‌ - நித்தம்‌, 
அடல்மீறும்‌-வலிமை மிகும்‌. சக்ரெதரன்‌ - சக்கிராயுதத்தைக்‌ கொண் 
டிருப்பவன்‌. சடாதரன்‌ - சடையைத்‌ தரித்திருப்பவன்‌. அபையன்‌ - 
அபயன்‌, அடைக்கலம்‌ தந்து காப்பவன்‌. (3) 


74, மதுவொழு கியதா மரைமலர்‌ முகனீள்‌ 
வரனே மின்போல 
மதிதிகழ்‌ சடையாய்‌ மகுட கிரீடா 
வானா டாள்கோவே 
கதமிகு முருமோ டசனி களைவாள்‌ 
கால்வேல்‌ போராழி 
கதிர்விடு முசலா யுதபர சுடனே 
கால்வாய்‌ நின்சூலம்‌ 
மதமிகு பரிவா ரணமுடை யவனே 
வாழ்வீ ளகசூரா 
வரிவிழி மடவா ருளமகிழ்‌ வோனே 
வாகா யோகேசா 
சததள கமலா சனசதுர்‌ முகனே 
தாலோ தாலேலோ 
சதுமறை யபையா அரிகர குமாரா 
தாலோ தாலேலோ. 


மது ஒழுகிய - தேன்‌ சிந்திய. வரன்‌ - மேலானவன்‌, வரம்‌ அருள்‌ 
பவன்‌. மின்‌ - மின்னல்‌. கிரீடம்‌ - தலையணி. வானாடு - தேவர்‌ உலகு. 
கோ - தலைவன்‌, அரசன்‌. கதம்‌ - சினம்‌. உரும்‌ - அசனி, இடிவகை. 
போராழி போர்க்குப்‌ பயன்படும்‌ சக்கிராயுதம்‌. கதிர்விடும்‌ - ஒளி 
வீசும்‌. முசலாயுதம்‌ - உலக்கை. பரசு - மழுவாயுதம்‌. பரி - செலவு. 
வாரணம்‌ - யானை. வரிவிழி - செவ்வரி படர்ந்த கண்‌. வாகா-தோள்‌ 
வலியுடையோனே. யோகேசன்‌ - யோக ஈசன்‌, யோகம்‌ பயிலும்‌ 


14 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சததள கமலாசனம்‌ - நூறு இதழ்களையுடைய தாமரை 


(4) 


தலைவன்‌. 
மலர்‌ இருக்கை. 


வேறு 


15. வண்டார்‌ மலர்சேர்‌ குழலரம்பை 
மாதர்‌ துதிக்கக்‌ காந்தருவர்‌ 
வரம்பில்‌ தீதத்‌ தொனியிசைப்ப 
மறையோர்‌ சுருதி முறைகூற 
விண்டா மலர்க்‌ காவணஞ்‌ சோலை 

வெள்ளிகிரி விஞ்சையர்‌ தேவர்‌ 
மேனாட்‌ டமரர்‌ புடைசூழ 
வேந்தர்‌ வேந்த ரடிபரவச்‌ 
செண்டா யுதத்தாய்‌ நவமணிசேர்‌ 
சிங்கா சனத்தில்‌ வீற்றிருந்தே 
திருவாய்‌ முறுவல்‌ கொண்டமுகச்‌ 
செந்தா மரையா யன்பினுயர்‌ 
தண்டா மரையா ளிருந்தபுய சயிலா 
தாலோ தாலேலோ 
தரும யோகசாத்‌ தையநீ 
தாலோ (தாலோ) தாலேலோ. 


குழல்‌ - கூந்தல்‌. அரம்பை மாதர்‌ - தெய்வ மகளிர்‌. காந்தருவர்‌- 
கந்தருவ லோகத்தார்‌. வரம்பில்‌ - அளவில்லாத. கீதத்தொனி - 
இசை ஒலி. சுருதி - வேதம்‌. விண்டாமலர்‌ - விரிந்த பூக்கள்‌. 
காவணம்‌-பந்தல்‌. விஞ்சையர்‌ - வித்தியாதரர்‌. மேனாடு- தேவருலகு. 
அடிபரவ - பாதத்தில்‌ விழுந்து வணங்க. செண்டாயுதம்‌ - குதிரைச்‌ 
சம்மட்டி ஆயுதம்‌. புய சயிலா - தோள்களாகிய மலையையுடையவனே. 


(5) 


தால்‌ முற்றும்‌ 


சப்பாணி 


16. அமரர்பதி யேறுவெள்‌ எயிராவ தத்தைநின்‌ 
றுக்கிரமித்‌ தேமணிக்‌ கையா 
லடர்மருப்‌ பைப்பறித்‌ தேபிடித்‌ தாடியதி 
லட்டகெச மெட்டை வீசி 
கமரிடக்‌ கனகவரை காலினா லெற்றியே 
கயிலைம லைதனை யசைத்துக்‌ 
கண்டுகை கூப்பியே நீள்கடல்‌ (கையினால்‌) 
கலக்கிவீ ரிட்டு லாவி 
திமிரமு மதவெள்ள மாறாக வெங்கண்‌ 
சினந்துகண்‌ ணார்கள்‌ செய்த 
செயலதும்‌ புவனத்‌ திரிசெக மெனுமவைகளும்‌ 
செந்தூள்‌ பரக்க வீசும்‌ 
சமரமுக ரணவிசய வெள்ளைவா ரணத்திறைவா 
சப்பாணி கொட்டி யருளே 
சத்துருசங்‌ காரனெனு முக்ரெமா சாத்தையநீ 
சப்பாணி கொட்டி யருளே. 


சப்பாணி என்பது குழந்தை காலை மடித்து உட்கார்ந்து தம்‌ 
கைகொட்டி விளையாடும்‌ பருவம்‌. சப்பாணியாவது இரு கைகளையும்‌ 
சேர்த்துக்‌ கொட்டுதல்‌. 


அமரர்பதி - செளதர்மேந்திரன்‌. அயிராவதம்‌-இந்திரனது யானை. 
ஆக்கிரமித்தல்‌ - கைப்பற்றல்‌. அட்ட கயம்‌ - எட்டுத்திக்கு யானைகள்‌. 
கமரிட - பிளக்க. கனகவரை - பொன்மயமான மேருமலை. கைகூப்பு 
தல்‌ - வணங்குதல்‌. வீரிட்டு - திடீரெனப்‌ பேரொலி எழுப்பி. கயிலை 
மலை - கயிலாய மலை, ஆதிபகவன்‌ முத்தியடைந்த இடம்‌. திமிரம்‌ - 
இருள்‌, கருமை. சினந்து- கோபித்து. நண்ணார்கள்‌ - பகைவர்கள்‌. 
திரிசெகம்‌ - மூன்று உலகம்‌. செந்தூள்‌ - செந்நிறப்பொடி, சமர 
முகரணவிசயன்‌-போர்முனையில்‌ கலந்து வெற்றிபெறுவோன்‌. வெள்ளை 
வாரணம்‌ - ஐராவதம்‌. சத்துருசங்காரன்‌ - பகைவர்களை வென்றழிப்‌ 
பவன்‌. (1) 


17. நீண்டிட்‌ டகன்றவெண்‌ மலையில்‌ பிறந்து (கடல்‌) 
நீளரரு வரையி னூடே 

நிலைகொண்ட கதிஜந்து மாறாது நடைகொண்டு 
நெடுமேக மதனி னூடே 


16 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
யீண்டிப்‌ படியதென யிருமருங்‌ கணைதாக்கி 
யெண்பத்‌ திரண்டங்குலத்‌ 
தேறாது குறையாது சுபலட்ச ணாங்கிதமு 
மிலகுபொன்‌ னவரத்‌ தினமும்‌ 
பூண்டிட்‌ டடங்காத மேவலர்கள்‌ சாயவே 
போந்திடம்‌ வலமு லாவி 
புனைகின்‌ ற இண்டுணிச்‌ சிலம்புகல்‌ கல்லெனவே 
போரமரர்‌ வேந்தர்‌ கோட்டை 
தாண்டிக்‌ குதித்திடறு தவளமாம்‌ பரியிறைவா 
சப்பாணி கொட்டி யருளே 
சத்துருசங்‌ காரனெனு முக்கரமா சாத்தையநீ 
சப்பாணி கொட்டிய யருளே. 


வெண்மலை - வெள்ளியம்‌ பெருமலை. கடல்‌ நீளருவரை - கடல்‌ 
சூழ்ந்த நில எல்லை. கதி ஐந்து - குதிரையின்‌ ஐவகை நடைப்போக்கு : 
மல்லகதி, மயூரகதி, வானரகதி, சசகதி, சரகதி. படியது என - 
படி என்று சொல்லும்படி. அணை-கலனை, குதிரைச்‌ சேணம்‌. அங்குலம்‌- 
விரலளவு. ஏறாது குறையாது-மிகாதும்‌ குறையாதும்‌. சுபலட்சணாங்‌ 
இதம்‌ - நல்ல இலக்கண அடையாளங்கள்‌. அங்கிதம்‌ - அடையாளம்‌. 
இலகு பொன்‌ - ஒளிவீசும்‌ பொன்‌. பொன்னவரத்தினம்‌ - பொன்‌ 
மணிகளினாலான ஆபரணம்‌. மேவலர்கள்‌ - பகைவர்கள்‌. இடம்வலம்‌ 
உலாவுதல்‌-இடசாரி வலசாரியாகச்‌ செல்லுகை. கிண்கிணி - காலணி, 
பாதசங்கை. அமரர்‌ வேந்தர்‌ - தேவர்‌ தலைவர்‌. இடறுதல்‌ - எற்றுதல்‌. 
தவளமாம்‌ பரி - வெண்ணிறமான பெரிய குதிரை. (2) 


18. போரிட்ட வயவீரர்‌ வெங்களத்‌ தூடு போய்ப்‌ 
பொன்செய்‌ மணிவாள்‌ கேடகம்‌ 
பொறுத்திட்‌ டிலங்கவரு ருத்திராவ தாரனென 
புரந்த ராதிகள்‌ கூடியே 
நேரிட்ட ரதகெசம்‌ பரிவீரர்‌ விஞ்சையர்‌ 
நெடும்போர்‌ செலுத்து வாரின்‌ 
நிலையாத குதிவெள்ளஞ்‌ சுழித்தோடிப்‌ பாயவதில்‌ 
நிமிர்பிணக்‌ 'குவைகள்‌ சூழப்‌ 
பாரிட்ட பேயலகை பூதங்‌ களித்தாடும்‌ 
பாரெ லாஞ்செஞ்‌ சேறெழப்‌ 
பயிரவி ரத்தவெறி தாக்கிநின்‌ றுடவது 
பார்த்தினி துபுன்‌ மூரலாய்‌ 


சப்பாணி 17 


தாரிட்ட புயவரை குலுங்கச்‌ சிறந்துனது 
சப்பாணி கொட்டி யருளே 
சத்துருசங்‌ காரனெனு முக்கிரமா சாத்தையநீ 
சப்பாணி கொட்டி யருளே. 


வயவீரர்‌ - வலிமைபெற்ற வீரர்‌. வெங்களம்‌ - கொடிய போர்க்‌ 
களம்‌. மணி. அழகு. கேடகம்‌ - பரிசை. ருத்திராவதாரன்‌ - உருத்‌ 
திரனுடைய மறுபிறப்பு, புரந்தராதிகள்‌-இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌. 
நேரிட்ட - எதிரிட்டட ரத கெசம்‌. பரி வீரர்‌- தேர்‌ யானை குதிரை 
காலாள்‌ என்னும்‌ நால்வகைப்‌ படையினர்‌. விஞ்சையர்‌- வித்தியாதரர்‌. 
குவை . குவியல்‌, கூட்டம்‌, பாரிட்ட- பாறிய, குறுகிய. பேய்‌ அலகை 
பூதம்‌ - பேயின்‌ இனங்கள்‌, செஞ்சேறு - குருதிக்கலப்பால்‌ சிவந்த 
குழம்பு. பயிரவி - பைரவி; துர்க்கை. புன்மூரல்‌ - புன்சிரிப்பு, குறுஞ்‌ 
சிரிப்பு தார்‌ - மாலை. புயவரை ஃ- தோளாகிய மலை, (3) 


வேறு 


19. கலைநில ரதமை திலதமு மிருகுழை 
கற்பைமுத்‌ தாரம்‌ 
கதிர்விடு புபவரை தமனிய மணியுமிழ்‌ 
கைக்கடகப்‌ பூணும்‌ , 
"விலையிட வரிதரை வடமணி ஒளிர்விடு 
மிக்குயர்‌ பட்டாடை : 
விரைகம ழிருபத பரிபுர மொலியெழ 
மிக்கழகுற்‌ றோனே 
மலையென வளர்முலை வரையர மகளிர்கண்‌ 
மைக்குழல்‌ பொற்றோடும்‌ 
வனமயி லெனவுன தழகினி லவர்மயல்‌ 
வைத்து விருப்பானார்‌ 
கொலைதவிர்‌ மறமொழி யுறுதிகொ ளிருதய 
கொட்டுக சப்பாணி 
கொலைதவி ரடிசையி லரிகர குமரா 
கொட்டுக சப்பாணி. 


கலை - ஒளி, அழகு. அரத மை - சிவந்த மை. குழை- குண்டலம்‌. 

திலதம்‌ - திலகம்‌, நெற்றிப்‌ பொட்டு, கற்பை முத்தாரம்‌ - கல்‌ ஒளி 

வீசும்‌ முத்துமாலை. கடகப்பூண்‌ - காப்பு. அரைவடம்‌ - அரைஞாண்‌. 

பரியகம்‌ - சிலம்பு, காலணி. கதிர்‌ ஒளி. தமனியம்‌ - பொன்‌. 
௮-3 


18 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மக்கள்‌ வாழும்‌ 


கொலைதவிரடிசை - கொலைச்‌ செயல்‌ புரியா 


அடிசையூர்‌. 


9). விரைசெறி மலர்பொலி யிரசத கிரியாய்‌ 
வெற்றி மிகுத்தோனே 
விரிசலை நதியா யணைசெயில்‌ வளமுயர்‌ 
மிக்கடி சைக்கோவே 
வரையள நிடபாய்‌ பரியுடை யவனே 
மத்த கெசத்தோனே 
வரிவிழி மடவா ருளமகிழ்‌ வோனே 
மற்புய விற்காமா 
நிரைமணி யரையிடை யசைவுற வொலியெழ 
நித்தன பொற்பாதா 
நிதமிகு ரணமுர சொடுவிசை யமுமதிர்‌ 
நித்திய மணக்கோலம்‌ 
குரைகட லெனவதிர்‌ மழைமுர சுடையாய்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொலைதவி ரடிசையி லரிகர குமரா 
கொட்டுக சப்பாணி. 


விரை - மணம்‌. இரசதகிரி - வெள்ளிமலை. அணைசெய்‌ - சார்ந்த 
வயல்‌. அளறிட- சேருகும்படி. மத்தகெசம்‌ - மத்தகத்தோடுகூடிய 
யானை. வரிவிழிமடவார்‌ - செவ்வரி படர்ந்த கண்களையுடைய மகளிர்‌. 
காமா - மன்மதனே. நித்தன - நடனமாடுகற. நிரைமணி - மேக 
லாபரணம்‌. ரணமுரசு- போர்‌ முரசு. விசயம்‌ - விசயகோடணை, 
வெற்றி முழக்கம்‌. குரை கடல்‌ - ஒலிக்கும்‌ கடல்‌. மழை முரசு - கரிய 
முரசு, மேகம்போல்‌ இடிக்கும்‌ குரலுடைய முரசு. 5 


சப்பாணி முற்றும்‌ 


முத்தம்‌ 
21. ஓசைக்‌ கடலில்‌ திரையெறிய 
ஒதுங்கிக்‌ கரையில்‌ வலம்புரிசூ 
லுளைந்தே யுகுத்த வெண்டரள 
முவப்ப மதிக்க விலையிடலாம்‌ 
கோசக்‌ கரடம்‌ பொழி மதமாக்‌ 
கூன்வெண்‌ பிறைக்கோட்‌ டிடைப்பிறந்த 
குளிர்வெண்‌ மதியை விலையிடலாம்‌ 
கொங்கார்‌ சோலை வயல்சிறந்த ' 
ஆசைப்‌ பயிர்க்காய்க்‌ குலைச்சாலி 
அதில்சேர்‌ தரளம்‌ விலையிடலாம்‌ 
ஜயா உனது திருவாய்முத்‌ 
தார்க்கு மதிக்க விலையில்லை 
தேசுற்‌ றினிய மழலைமொழித்‌ 
திருவாய்‌ முத்த மருள்வாயே 
சிறக்கும்‌ யோகசாத்‌ தையநின்‌ 
திருவாய்‌ முத்த மருள்வாயே. 


முத்தம்‌ : குழந்தையை மடியில்‌ வைத்துக்‌ கொஞ்சிக்‌ குலவி 
முத்தம்‌ தருக என வேண்டும்‌ பருவம்‌. 


வலம்புரி - வலம்புரிச்‌ சங்கு. உளைந்து - வருந்தி, உகுத்த-இட்ட, 
ஈன்ற. விலையிடலாம்‌ - விலைத்திட்டம்‌ செய்யலாம்‌. கோசம்‌ - யானை 
யின்‌ ஆண்குறி. கரடம்‌- கவுள்‌, கன்னம்‌. மதமா - யானை. கூன்‌ - 
வளைவு. குளிர்‌ வெண்மதி என்றது யானையின்‌ கொம்பிலிருந்து 
தோன்‌ றிய முத்துகளை. கொங்கு - மணம்‌, தேன்‌, மகரந்தம்‌. ஆசைப்‌ 
பயிர்‌ - விரும்பிச்‌ செய்த நெற்பயிர்‌. சாலி- நெல்‌. தரளம்‌ - முத்து; 
திருவாய்‌ முத்து - வாயால்‌ தரும்‌ முத்தம்‌. தேசு - விளக்கம்‌. மழலை 
மொழி - குதலைச்‌ சொல்‌. (1) 


22. வர்த்தித்‌ திருக்கும்‌ பெருங்கடலில்‌ - 

மணிமுத்‌ தலைபட்‌ டுழன்ற முத்தம்‌ 

வானிற்‌ பிறந்த முத்தமடர்‌ 
மாசிற்‌ பிறந்த முத்தமது 

குத்தித்‌ திருக்கும்‌ மதயானைக்‌ 

கோட்டில்‌ மணிமுத்‌ தமர்க்களத்தில்‌ 

குருதி தோய்ந்த மணிமுத்தம்‌ 
கோகன கத்தி லுறைமுத்தம்‌ 


20 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சுத்தித்‌ இருக்கும்‌ வண்டுநறை _ 
சுவைத்த பருமுத்‌ தடர்மூங்கற்‌ 
றுளையில்‌ மணிமுத்‌ தனல்கொள்‌ முத்தம்‌ 
துதியோ ருனது மதிமுகவாயத 
தத்தித்‌ இருக்குங்‌ கனியதரத 
திருவாய்‌ முத்த மருள்வாயே 
திறக்கும்‌ யோகசாத்‌ தையநின்‌ 
திருவாய்‌ முத்த மருள்வாயே. 
வர்த்தித்திருக்கும்‌ - தழைத்திருக்கும்‌, பெருகியிருக்கும்‌. வான்‌ - 
ஆகாயம்‌. மாசு - மேகம்‌. குத்தித்திருக்கும்‌-குத்திக்குடையும்‌. அமர்க்‌ 
களம்‌ - போர்க்களம்‌. குருதி - இரத்தம்‌. கேக்கக்‌” தாமரை. 
சுத்தித்திருக்கும்‌ - சூழ்க்திருக்கும்‌. நறை - தேன்‌. அனல்‌ - த. கனி 
யதரம்‌ - கொவ்வைக்‌ கனிபோன்ற உதடு. 
கடல்‌ முதலிய இடங்களில்‌ பிறக்கும்‌ முத்துகளுக்குக்‌ குறை கற்‌ 
பித்து, சாத்தையனின்‌ திருவாய்‌ முத்தத்தைக்‌ கவிஞர்‌ புகழ்கிறார்‌. 
முத்துப்‌ பிறக்கும்‌ இடங்களாவன : மதி, மேகம்‌, சங்கு, சிப்பி, 
மீன்‌, முதலை, உடும்பு, தாமரை, வாழை, கமுகு, கரும்பு, செந்நெல்‌, 
மூங்கில்‌, யானைக்‌ கொம்பு, பன்றிக்‌ கொம்பு, பசுவின்‌ பல்‌, நாகம்‌, 
கொக்கு, ஈங்கையர்‌ கழுத்து. (திருவிளை. மாணிக்க, 53-56. அபிதான 
சிந்தாமணி) (2 


23. காதூர்‌ கயற்கண்‌ விலைமடவார்‌ 
காலிற்‌ சிலம்பார்ப்‌ பொலிபோலுங்‌ 
கமலத்‌ தடத்தி லனஞ்சிலம்பக்‌ 
கனற்சா றடுவெம்‌ புகையினமா 
மூதூர்‌ குயில்கள்‌ காரெனவே 
விள்ளா தொடுங்க மயில்கள்சிறை 
விரித்துக்‌ கூவி விளையாட 
வேரித்‌ தாழை மலர்க்கனகத்‌ 
தாதூர்‌ மலர்ச்சண்‌ பகந்தேமாந்‌ 
தருப்பைம்‌ பூகங்‌ கனியரம்பை 
தண்தே ஜொழுகுஞ்‌ சுளைவருக்கை 
தனியே கவிதா வித்திரிய 
மூதா ரடிசை யுயர்மொய்ம்பார்‌ 
முதல்வா முத்த மருள்வாயே 
முனைவற்‌ குகந்தசாத்‌ தையநின்‌ 
முதல்வாய்‌ முத்த மருள்வாயே. 


முத்தம்‌ 21 

காதூர்‌ கயற்கண்‌ - காதின்‌ “அசைவு சென்று நீண்ட கயல்மீன்‌ 
போன்ற கண்‌. விலைமடவார்‌ - பொதுமகளிர்‌, பரத்தையர்‌. ஆர்ப்‌ 
பொலி- ஆரவார ஒலி. .கமலத்தடம்‌ - தாமரைக்‌ குளம்‌. அனம்‌ - 
அன்னம்‌. சிலம்ப - ஒலிக்க. கனல்‌ - நெருப்பு. சாறு. கருப்பஞ்‌ 
சாறு. இனமா - கூட்டமாக. மூதூர்‌ - பழைமையான ஊர்‌. கார்‌ - 
மேகம்‌, விள்ளாது-வாய்‌ திறவாது, ஒலி செய்யாது. ஒடுங்க - 
அடங்க. சிறை-சிறகு. வேரி- தேன்‌. கனகத்தாது - பொன்நிறமான 
மகரந்தம்‌. தரு-மரம்‌. பைம்பூகம்‌ - பசுமையான கமுகு. அரம்பை- 
வாழை. வருக்கைஃவருக்கைப்‌ பலாக்கனி. கவி- குரங்கு. மொய்ம்பு - 
வலிமை. முனைவன்‌ - அருகதேவன்‌. உகந்த - விருப்பமான. (3) 


24. பாடஞ்‌ சிறந்த வெண்மேனிப்‌ 
பசும்பொன்‌ னூடே மணிதுலங்கும்‌ 
பவளக்‌ கொடியி லரசதப்பூண்‌ 
பணியா : விலங்கும்‌ மணிமேடை 
சூடுஞ்‌ சிகர முடிமீது 
தோகை நடிக்கு மகில்வாசத்‌ 
தூமங்‌ கமழும்‌ வண்டு நறை 
சுவைத்தே வெறியாற்‌ சுழன்றாடும்‌ 
வேடஞ்‌ சிறந்த கயல்‌ மத(ர்க்கண்‌) ' 
வியஞ்சேர்‌ களப முலைமடவார்‌ 
வீணை பயிற்று மிசையொலியால்‌ 
விளங்கு நெடுந்தோ ரணவீதி 
மாடஞ்‌ சிறந்த திருவடிசை 
வளக்கோ முத்த மருள்வாயே 
வளரும்‌ யோகசாத்‌ தையநின்‌ 
மணிவாய்‌ முத்த மருள்வாயே. 


பாடஞ்‌ சிறந்த- வேலைப்பாடு அமைந்த. இரசதம்‌ - வெள்ளி. மணி 
மேடை . அழகிய மாளிகையின்‌ மேல்தளம்‌. சிகரம்‌- உச்சி, அகில்‌ - 
அகில்‌ மரம்‌. வெறி- மயக்கம்‌. வேடம்‌ -புறக்கோலம்‌, புற அழகு. 
வியஞ்சேர்‌ களபம்‌ - வேறுபட்ட நறுமணப்‌ பொருள்கள்‌ சேர்ந்த களபச்‌ 
சாந்து. வீணை-நரம்புக்‌ கருவிகளுள்‌ ஒன்று. தோரண வீதி- 
தோரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட தெரு. (4) 


25, கத்துந்‌ தரங்க விரிசிலை நீள்‌ 
கரையிற்‌ கால விருமருங்கிற்‌ 
கமழ்பூம்‌ பானைக்‌ கமுகடியிற்‌ 
கன்னல்‌ வனத்திற்‌ கழைச்சாற்றில்‌ 


22 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
மற்ற மரத்த தறியிடையில்‌ 
வளருஞ்‌ சாலி வயற்‌ பரப்பில்‌ 

மருவார்‌ வனசப்‌ பூம்பொகுட்டில்‌ 
வளஞ்சேர்‌ குவளை மடுவதனில்‌ 
வைத்த அணைக்கு ளூற்றோடி 
வரம்பில்‌ மடையில்‌ மறுகாலில்‌ 
வானிற்‌ சிறந்த மழைத்துளியில்‌ 
மதித்தா ரகைபோற்‌ குளிர்ந்த நிலா 
முற்றக்‌ திகழும்‌ திருவடிசை 
முதல்வா முத்த மருள்வாயே 
முனைவர்க்‌ குகந்தசாத்‌ தையநின்‌ 
முதல்வாய்‌ முத்த மருள்வாயே. 


கத்தும்‌ தரங்கம்‌ - ஒலிக்கும்‌ அலை. கால- கக்க, எரிய, கன்னல்‌ - 
கரும்பு. கழைச்சாறு- கருப்பஞ்சாறு. தறி-கட்டுத்தறி. சாலி வயல்‌ - 
நெல்வயல்‌. மருவார்‌ - மணம்‌ நிறைந்த. வனசம்‌-தாமரை. பூம்‌ 
பொகுட்டு- அழகிய நடுக்கொட்டை. மடு-பள்ளம்‌, சிறு நீர்நிலை. 
ஊற்று-நிரூற்று. மறுகால்‌ -நீர்‌ வெளியில்‌ வடிந்து செல்வதற்கான 
மதகு, கால்வாய்‌. தாரகை - நட்சத்திரம்‌. முனைவர்‌ - அருகதேவர்‌. (5) 


முத்தம்‌ முற்றும்‌ 


வாரானை 


26. பொற்பாம்‌ பசும்பொன்‌ மணியரைஞாண்‌ 
பூட்ட வருக விரலாழி 
புனைய வருக உடம்பினில்தூள்‌ 
போக்க வருக தளர்ந்தநடை 
சொற்பார்‌ துதித்த முலைக்குளமு 
தூட்ட வருக வொருவசனம்‌ 
சொல்ல வருக பூப்பனிநீர்‌ 
சொரிய வருக யிணைக்கனக 
வெற்பார்‌ புயங்க ளசையமடி 
மிசையி லிருக்க வருகவஞ்சர்‌ 
மீறு தொழிகவரு கனல்மீது 
மீது வருக வரு குயில்நேர்‌ 


வாரானை 23 


கற்பார்‌ மடவா ரிசையடிசைக்‌ 
கதிபா வருக வருகவே 

கடவுள்‌ யோகசாத்‌ தைய நீ 

கனிவாய்‌ வருக வருகவே. 
பொற்பு. அழகு. பசும்பொன்‌ - மாற்றுயர்ந்த பொன்‌. விரலாழி - 
மோதிரம்‌. தூள்‌ - துகள்‌, தூசி, போக்க - நீக்க, அகற்ற, சொற்பார்‌ - 
புகழ்‌ பூத்த உலகம்‌. முலைக்குளமுது - முலைப்பால்‌. வசனம்‌ - வார்த்தை, 
பேச்சு. பூப்பனி நீர்‌- பொலிவு பெற்ற குளிர்ந்த நீர்‌, பன்னீர்‌: 
வெற்பார்‌ புயங்கள்‌ - மலைபோன்ற தோள்கள்‌. மடி- மடித்த தொடை 
யின்‌ மேற்பாகம்‌. (1 


27. எண்டலந்‌ தன்னிலே வெகுகாரணப்‌ பிரபல 
எந்தை நீமிக வருகவே 
ஏழையர்‌ தங்கள்பங்‌ கிருந்தவர்க்‌ கிடர்தீர 
இருநிதி மிக வருகவே 
விண்டலந்‌ தனிலமரர்‌ துதியோது புயல்வருக 
வேத நாயகன்‌ வருகவே 
மேலான நன்மதுர வாக்கறிந்‌ துயர்வரிசை 
மிகவருள்‌ செய்தவன்‌ வருகவே 
குண்டலந்‌ திகழ்சந்திர விப்பவந்‌ தனர்க்கருள்‌ 
கூரவே மிக வருகவே 
குஞ்சரந்‌ தனிலேறி யஞ்சாதி ரென்றுறுதி 
கூறி னோன்மிக வருகவே 
மண்டலந்‌ தனிலுள்ள சகலசென ரட்சகன்‌ 
வாசி யான்மிக வருகவே 
மஞ்சுதிகழ்‌ கோபுரஞ்‌ சூழுஞ்சி னேந்திரபுரி 
மாசாத்‌ தையன்‌ வருகவே. 
எண்டலம்‌ - எட்டுத்‌ திக்குகளுடன்‌ கூடிய நிலம்‌. பிரபலன்‌ - 
புகமுடையோன்‌, முதன்மையானவன்‌. எந்தை - எம்‌ தந்தை. புயல்‌ - 
மேகம்‌, புயல்போன்‌ ற நிறமுடைய சாத்தன்‌. வேதநாயகன்‌-வேதங்களை 
மொழிந்த தலைவன்‌. மதுரவாக்கு -இன்சொல்‌. செய்தவன்‌ -செய்‌ 
இன்ற தவத்தையுடையவன்‌. குஞ்சரம்‌ - யானை. உறுதி கூறினோன்‌ - 
உறுதிமொழிந்தவன்‌. மண்டலம்‌ - உலகம்‌. சகல சென ரட்சகன்‌ - 
எல்லோருக்கும்‌ காப்பு அளிப்போன்‌. மஞ்சு - மேகம்‌, (2) 


28. அண்டமா மதிக்கிறையீர்‌ புறத்தினு மணியாகத்‌ 
தரித்து வடவெற்‌ பதிரவே 
நடைகொண்டு கதிஜந்து மீரிரு மருப்பினா 
லட்டங்க கிரியை மோதி 


94 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


எண்டிசையில்‌ வேழங்கள்‌ பின்காட்டி யோடவே 
எழில்வால்‌ பிடித்து வீசி 
யிகலசைரர்‌ தளமுறிய முசலா யுதத்தினால்‌ 
இடித்தோட வேவிரட்டி 
வண்டுவா ருதிதனைத்‌ திரள்பனைக்‌ கையினால்‌ 
வாய்மடுத்‌ துண்டு சேடன்‌ 
மணிமவுலி யுதிரவே சீண்டெட்டி வீசியெதிர்‌ 
மழையெனப்‌ பிளிறி யுரறுஞ்‌ 
சண்டமா ருதவேக மும்மதவெள்‌ ளானையாய்த்‌ 
தாமரைக்‌ கையில்‌ வருகவே 
தருமபுரி காவலா யோகசாத்‌ தையநீ 
தயவு டன்மிக வருகவே. 


அட்டங்ககிரி - எட்டுக்குல மலைகள்‌. வடவெற்பு - வடதிசையில்‌ 
உள்ள மேருமலை. எண்டிசை - எட்டுத்திசை. வேழங்கள்‌ - யானைகள்‌. 
இகலசுரர்‌ - மாறுபட்ட அரக்கர்கள்‌. தளம்‌ - படைத்தளம்‌. முசலா 
யுதம்‌ - உலக்கையாயுதம்‌. வாருதி- கடல்‌. சேடன்‌ - ஆதிசேடன்‌, பூமி 
யைத்‌ தாங்குபவன்‌, பனக்கை- பனை போன்று: நீண்ட கை. மணி 
மவுலி - இரத்தினம்‌ பதித்த கிரீடம்‌. சண்டு- தோண்டி. மழையெனப்‌ 


பிளிறி-மேக முழக்கம்போல ஒலியிட்டு. சண்டமாருதம்‌ - புயல்‌ காற்று. 


வெள்ளானை - சாத்தையனின்‌ ஊர்தி. தருமபுரி - அடிமதிக்குடிக்கு ஒரு 
பெயர்‌. (3) 


வேறு 


29. இன்பக்கதித்‌ தேவே வருக 
இடர்தீர்த்‌ தெமையாள்‌ பவன்வருக 
இருள்நீக்‌ கியபாற்‌ கரன்வருக 
இமையோர்‌ குலத்துக்‌ கிறைவருக 
துன்பக்‌ கொலைநீத்‌ தவன்வருக 
சோதி யருள்நிச்‌ சயப்பொருளில்‌ 
துணிவோன்‌ வருக மறையுணருந் 
தூயோன்‌ வருக வருகவே 
வன்பற்‌ இரங்கா தவன்வருக 
மாலில்‌ லாத மணிவருக 
வறுமை நீக்தத்தவன்‌ வருக 
வாமன்‌ நெறிகாப்‌ பவன்வருக 1 


வாரானை 25 
அன்பர்க்‌ கரிய புயல்வருக 
அறிவிற்‌ பெரிய முதல்வருக 


ஆதி புரத்தில்‌ வளர்மாசாத்‌ 
தையன்‌ வருக வருகவே. 


இன்பக்கதி நற்பேறு. தேவு-தெய்வம்‌. இடர்‌-துன்பம்‌, பாற்‌ 
கரன்‌ - சூரியன்‌. இமையோர்‌ -தேவர்‌. வன்பன்‌ - கொடியன்‌. வாமன்‌ 
நெறி - அருகதேவன்‌ அருளிய நல்லற நெறி. முதல்‌ - முதன்மை 
யானவன்‌, தலைவன்‌. ஆதிபுரம்‌ - இதுவும்‌ அடிமதிக்குடிக்குரிய ஒரு 
பெயர்‌. வளர்தல்‌ - தங்குதல்‌, விளங்குதல்‌. (4) 


வேறு 


30. விண்ணி லமரர்‌ துதிபகரும்‌ 
வீரன்‌ வருக வருகவே 
விளங்கும்‌ சகல கலைஞான 
வேதன்‌ வருக வருகவே 
வண்ண மலர்கள்‌ புனையுமுயர்‌ 
வடிவோன்‌ வருக வருகவே 
மாங்காய்‌ வாகை தனிற்காய்க்க 
வைத்தோன்‌ வருக வருகவே 
எண்ணு மடியார்‌ வினையகற்றும்‌ 
இறைவன்‌ வருக வருகவே 
இமையோர்‌ துதிக்க வீற்றிருக்கும்‌ 
ஏகன்‌ வருக வருகவே 
அண்ணல்‌ வருக தென்னடிசை 
அய்யன்‌ வருக வருகவே 
அழகு வளரும்‌ யோகசாத்‌ 
தையன்‌ வருக வருகவே. 


வீரன்‌-வீரம்‌ பொருந்திய சாத்தையன்‌. சகலம்‌ -எல்லாம்‌, 
வண்ணம்‌ - அழகு, நிறம்‌. வேதன்‌ -வேதம்‌ அருளியவன்‌. வடிவோன்‌ - 
அழகன்‌. மாங்காய்‌ வாகைதனிற்‌ காய்க்க வைத்தோன்‌ - இங்குக்‌ 
குறிக்கப்படும்‌ வரலாறு எதுவென விளங்கவில்லை. ஒருகால்‌ இயற்கை 
கடந்த அற்புதங்களை ஆற்ற வல்லவன்‌ என்பதனைக்‌ குறிக்கும்போலும்‌. 
வினையகற்றும்‌ - வினைகளைப்‌ போக்கும்‌. ஏகன்‌ - ஒப்பற்றவன்‌, தனித்‌ 
இருப்போன்‌. அண்ணல்‌ - பெரியோன்‌, ஐயன்‌ - தலைவன்‌. (5) 


வாரான முற்றும்‌ 
௮, 4 


அம்புலி 


31. முண்டகாசன மூர்த்தி யெண்குணத்‌ தலைமையான்‌ 
முத்தியிற்‌ செல்வ னறிவன்‌ 
மூவா முதல்வனுயர்‌ தாவாத நெறியுதவு 
முச்ச கச்சிரோ ரத்தினனீள்‌ 
பிண்டி வாமனினிய தொண்டர்‌ நாயகனெனப்‌ 
பீடுய ருமாதி பகவன்‌ 
பெம்மான்‌ திகம்பரன்‌ முனிவரன்‌ கயிலையான்‌ 
பிஞ்சு மதிபுனை வேணியன்‌ 
பண்டமரர்‌ நெறிபட நுதல்விழி விழித்தவன்‌ 
பகர்மா தினொரு பங்கினான்‌ 
பைங்கண்விடை யேறிவரு திங்கள்முக்‌ 
பண்ணவ னாத சுவரன்‌ [குடையுளோன்‌ 
அண்டர்‌ நாயகனை நித மர்ச்சனை செய்‌ மெய்யனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே 
அடிசையம்‌ பதியில்வளர்‌ யோகசாத்‌ 
தையனுடன்‌ அம்புலீ யாடவாவே. 


அம்புலி: வானத்து விளங்கும்‌ சந்திரனைக்‌ குழந்தையுடன்‌ 
விளையாட வருக என அழைக்கும்‌ பருவம்‌. கவிஞர்‌ சந்திரனைச்‌ சாம 
பேத தான தண்டம்‌ என்னும்‌ நால்வகை உபாயத்தாலும்‌ அழைக்கும்‌ 
முறையை இப்‌ பருவத்தில்‌ காணலாம்‌. 


முண்டகாசனம்‌ - தாமரை மலரிருக்கை. எண்குணம்‌ - கடையிலா 
அறிவு, கடையிலாக்‌ காட்‌, கடையிலா வீரியம்‌, கடையிலா இன்பம்‌, 
காமமின்மை, கோத்திரமின்மை ஆயுவின்மை, அழியா வியல்பு. 
அறிவன்‌ - ஞானி. மூவா முதல்வன்‌ - கடவுள்‌. தாவாத நெறி- கேடிலா 
வழி. முச்சகம்‌ . மூவுலகம்‌. சிரோரத்தினன்‌ - தலையிடத்துள்ளவன்‌. 
பிண்டி அசோகு. வாமன்‌-அருகன்‌. தொண்டர்‌ - அடியவர்‌. நாயகன்‌- 
தலைவன்‌. பீடு - பெருமை. ஆதிபகவன்‌ - கடவுள்‌. பெம்மான்‌ - 
பெருமான்‌. திகம்பரன்‌ திக்குகளை ஆடையாயுடையவன்‌. கயிலை 
யான்‌ -கயிலைமலையிடத்து இருப்பவன்‌. பிஞ்சுமதி - பிறைச்சந்திரன்‌. 
வேணியன்‌ - சடைமுடியுடையவன்‌, பண்டு - முன்‌. கெறிபட - தகாத 
வழியை அழிக்க, நுதல்‌ விழி - நெற்றிக்கண்‌; ஓதியறிவாகிய 
மூன்றாம்‌ அறிவு. மாது - கேவல ஞானம்‌, விடை - எருது. பண்ண 
வன்‌ - தேவன்‌, அருகன்‌. ஆதசுவரன்‌-ஆதிபகவான்‌. அண்டர்‌ நாயகன்‌ - 
தேவர்‌ தலைவன்‌. அம்புலி - சந்திரன்‌, 


அம்புலி 27 


“ அருவினையை அழித்தானை பிறவி ஒழித்தானை 
அன்பர்க்‌ கெளியானை ஆகமங்கள்‌ உரைத்தானை 
அழகுற நின்றானை பாவ உரியானை 
கூற்றை உதைத்தானைத்‌ திருநெறி தந்தானை 
தேவர்க்‌ கரியானை திருவுல களந்தானை 
காட்சி கொடுத்தானைக்‌ கருணை புரிந்தானை * 
(ஆதிநாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌, 6) 


எனவும்‌, 


“ குனிசிலை யைங்கணை மதனை நீறாய்‌ வேறாக 
கொடிய வினைப்பகைவர்‌ கூறாய்‌ நீராடும்‌ 
தனிஞானச்‌ சுடரொளியே ? 
(ஆதிநாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌, 21) 


எனவும்‌ வரும்‌ ஆதிநாதர்‌ பிள்ளைத்தமிழ்ப்‌ பாடல்களுடன்‌ ஒப்பிடுக, (1) 


32. மறைவலவ நீயுமோ மறைவலவ ஸனல்லாது 
வயங்கெழு விமான முடையோன்‌ 
வானிலே நீயும்‌ விமானமுடை யாயின்று 
வாரியில்‌ முளைத்த சோதி 
எறிதிரையி லேமுளைத்‌ தெழுசோதி வடிவு நீ 
இகல்மஞ்சு திகழ்மே னியான்‌ 
என்னாளு மஞ்சுபல மூசவக்‌ கிராயுதன்‌ 
இருவர்க்கு மொன்றா தலால்‌ 
பொறிவழி யிறுக்கியுயர்‌ முனிவர்சுரர்‌ துதியோது 
புங்கவன்‌ பிண்டி வாமன்‌ 
புகலரிய மூவுலகில்‌ நால்வகைத்‌ தேவரும்‌ 
போற்றுமிரு சரண நெடுமால்‌ 
அறிவனெறி களைகவரு தேவகுரு நாதனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே 
அடிசையம்‌ பதியில்வளர்‌ யோகசாத்‌ தையனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே. 


வயம்‌ கெழு - வலிமை வாய்ந்த, வாரி - நீர்நில, எறிதிரை - 
கடல்‌. இகல்‌ - மாறுபாடு. மஞ்சு - மேகம்‌. பொறிவழி - ஐம்பொறி 
களின்‌ வாயில்களான புலன்கள்‌. சுரர்‌ - தேவர்‌. புங்கவன்‌ - சிறந்‌ 
தோன்‌. நால்வகைத்‌ தேவர்‌ - பவணர்‌, வியந்தவர்‌, ஜோதிஷ்கர்‌, 
கல்பாவாசிரியர்‌ என்ற நால்வகைத்‌ தேவர்கள்‌. அ.றிவனெ றி - அருக 
தேவனின்‌ திருவறகெறி. (2) 


28 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


33. தயவுயர்செய்‌ மெய்யற மெல்னெத்‌ தோன்றலால்‌ 
தயவி லார்தமை யறிந்தே 
சந்ததந்‌ தோற்ற திருந்துவளர்‌ தன்மையால்‌ 
தண்மதி குளிர்ந்த நிலவால்‌ 
உயர்கினுந்‌ திருமேனி யொயிலாக ஒருகாகி 
யூகினில்‌ விளங்கு மொழியா 
லுல்லாச சம்பிரம மிகுந்ததிரு வழகினா 
லொக்கு மிருவோர்க்கு மதனால்‌ 
வியன்மொழி பகர்ந்தமுத லெண்குணத்‌ திறைவாரி 
வேக சிர்பரஞ்‌ சோதிநீ 
மிக்கஅற வாழியான்‌ குளிர்தளிர்ப்‌ பிண்டியான்‌ 
விரிமலர்த்‌ தாள்ப ரவியே 
அயமேறி வருவென்றி வீரகெம்‌ பீரனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே 
அடிசையம்‌ பதியில்வளர்‌ யோகசாத்‌ தையனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே. 


தயவு - கருணை, இரக்கம்‌. சந்ததம்‌ - எப்பொழுதும்‌. ஒருகாகி - 
ஒருமைப்பட்டு, பூகனில்‌- ஊகத்தில்‌. சம்பிரமம்‌ - ஒளி. வியன்‌ - 
மேன்மை. எண்குணத்திறை - அருகன்‌. அறவாழியான்‌ - தரும சக்கர 
முடையவன்‌. அயம்‌ - ஆடு. (3) 


24. துதிசெய்யு முனதுவெண்‌ முகதெரிச னத்தினாற் 
சொரிமதுக்‌ குவளை யலரும்‌ 
சோதிதரு மிவனழகு முகதெரிச னத்தினாற்‌ 
தொண்டர்‌ பூவிழி யலர்வுறும்‌ 
புதியவெண்‌ ணிலவுகதி ரொளிப்ரபையி னாலுனைப்‌ 
பூதல மெல்லாம்‌ போற்றிடும்‌ 
புகலரிய கீர்த்திவெண்‌ கதிரின லிவனையே 
புவியே கம்மும்‌ போற்றிடும்‌ 
யெதிர்வார்க ஸிரவலர்க்‌ கிருநிதியு முதவுவா 
னிரவல ரிடத்தில்‌ நீயும்‌ 
இலங்கவே முன்வந்து தோற்றுவாய்‌ வளர்தன்மை 
இருவர்க்‌ குமொன்‌ மாதலால்‌ 
அதிசய மிகுந்ததரு மாபுரிக்‌ கதிபனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே 
அடிசையம்‌ பதியில்வளர்‌ யோகசாத்‌ தையனுடன்‌ 
௮ம்புலீ யாட வாவே. 


அம்புலி 29 


தரிசனம்‌ - பார்வை. மது - தேன்‌. தொண்டர்‌ - அடியார்‌. 
பூவிழி- மலர்‌ போன்ற கண்‌, ஒளிப்ரபை - ஓளி வட்டம்‌. கீர்த்தி - 
புகழ்‌. புகழின்‌ நிறம்‌ வெண்மை என்பர்‌. புவியேகமும்‌ - பூமி அடங்க 
லும்‌. போற்றிடும்‌ - வணங்கிப்‌ பாராட்டும்‌. ' இரவலர்‌ - இரவு மலரும்‌ 
பூ. இலங்க - விளங்க. தருமாபுரி - அடிமதிக்குடி. அதிபன்‌- தலைவன்‌. 
(4) 


35. சோதிதரு நீள்கலையி னால்மாதர்‌ மனத்தினைத்‌ 
துயர்செய்‌ குவாய்நீ யிவன்‌ 
சொற்பெருகு வளர்கலையி னாலுலகில்‌ முன்னமொரு 
தோகையைத்‌ துயர்செய்‌ தனன்‌ 
நீதிதரு மாசுண மறைக்குமுனை முன்னமவன்‌ 
நீதி பாம்பால்‌ மறைத்தான்‌ 
நெடுமேரு வலமாக வருகுவாய்‌ நீயிவன்‌ 
நிறைகொள்‌ புவிமூன்று முறைவான்‌ 
பாதிமதி யாவதுந்‌ தேய்வதும்‌ வளர்வதும்‌ 
பாரில்‌ நீயிவ னன்பரைப்‌ 
பட்சமுடன்‌ வளரவும்‌ அஞ்சாது தேயவும்‌ 
பண்ணு வானாகை யாலே 
ஆதிதரு மாபுரியில்‌ லகளங்க ரூபனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே 
அடிசையம்‌ பதியில்வளர்‌ யோகசாத்‌ தையனுடன்‌ 
அம்புலீ யாட வாவே. 


கலை - கரணம்‌. மாசுணம்‌ - பெரும்‌ பாம்பு, இராகு கேது. நீதி 


பாம்பு - அறநெறியாகிய பாம்பு. புவி - உலகம்‌. பட்சம்‌ - அன்பு, 
பிரியம்‌. அகளங்க ரூபன்‌ - களங்கமில்லாத தூய வடியுடையவன்‌. (5) 


அம்புலி முற்றும்‌ 


சிற்றில்‌ 
36. காமே வுயர்செண்‌ பகஞ்சூதங்‌ 
கைதைப்‌ பாரி சாதகநற்‌ 
கமுகு சேர்வ லம்புரிநீள்‌ 
கனிமா தளைகற்‌ பகவல்லி 
பூமே லரிய யிருவாட்சி 
புதைபூங்‌ குரவம்‌ புன்னாகம்‌ 
பொற்பார்‌ நறைமல்‌ லிகைமுல்லைப்‌ 
பொன்னார்‌ கோங்கு மந்தாரை 
மாமே வுறுஞ்சி ரரவிந்தம்‌ 
மானத மதனா னம்புழுகு 
மகிழ்குங்‌ குமஞ்சவ்‌ வாதுசுண்ணம்‌ 
மருவார்‌ கொழுந்து வேர்மலியுந்‌ 
தேமே வணசைத்‌ திருநாடா 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே யோக சாத்தையா 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


சிற்றில்‌ - தெருவிலே சிறுமியர்‌ சிறுவீடு கட்டி விளையாடுவர்‌. 
அப்போது சிறுவர்‌ விளையாட்டாய்‌ அவர்‌ கட்டிய சிறுவீடுகளை அழிப்ப 
துண்டு. அவ்வாறு அழிக்கவரும்‌ சிறுவரைப்‌ பார்த்து, “எம்‌ சிற்றில்லை 
அழியாதே' என வேண்டுவதாகப்‌ பாடப்படுவதாம்‌. 


கா- சோலை. சூதம்‌ - மாமரம்‌. கைதை- தாழை. வலம்புரி - 
நந்தியாவட்டை. கோங்கு - கோங்க மரம்‌. மரு - மணம்‌, புழுகு, 
குங்குமம்‌, சவ்வாது சுண்ணம்‌ என்பன வாசனைப்‌ பொருள்கள்‌. வேர்‌ 
மலி - வெட்டிவேர்‌. (1) 


37. பாரே சிறந்த நெடுஞ்சோலைப்‌ 
பண்டு டெறிந்து குதித்துமந்தி 
பலவின்‌ கனிமாங்‌ கனிவாழைப்‌ 
பழங்கள்‌ சிதற மதுவோட 
நேரே யுடைந்த செழுந்தேனும்‌ 
நெகிழ்ந்த மலர்க்கா வுறைதேனும்‌ 
நெருங்கிக்‌ கலந்தே மழைபொழிய 
நெடுநீர்‌ பாய மடுப்பெருகி 


சிற்றில்‌ 31 
காரே சிறந்த மணித்தோகை 
கலப மயில்கூத்‌ தாடவது 
கண்டே தருக்கோ கிலம்பாடக்‌ 
கமலத்‌ துறைமா மகள்மகிழச்‌ 
சீரே சிறந்த திருவடிசைச்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே 
தேவே யோகசாத்‌ தையா 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


பலவின்‌ கனி - பலாப்பழம்‌, மலர்க்கா - மலர்ச்‌ 


மந்தி - குரங்கு. 
சோலை. மணித்தோகை - அழகிய இறகு, கோகிலம்‌ - குயில்‌. 
கமலம்‌ - தாமரை, கமலத்துறை மாமகள்‌ - இலக்குமி, (2) 
வேறு 


38. மஞ்ச டம்புயவே யுயர்‌ச ருள்ளாய்‌ 
வர்த்தனை நற்றருமா 
வஞ்சனை யலகைத்‌ திரளால்‌ நய்யா 
மற்கிருபை யுற்றவனே 
அஞ்சன விழிமெய்ப்‌ புனமா துள்ளா 
யப்புவிழித்‌ திருமா 
தம்பிகை யுயர்முக்‌ கனிபோற்‌ சொல்லா 
ளற்புத புட்கலைசேர்‌ 
வெஞ்சின வெகுளிக்‌ கடமா வல்லாய்‌ 
வெற்றி மிகுத்தவனே 
வெம்பண நீழலிற்‌ பெருமா னல்லோன்‌ 
வித்தக னற்றுறவர்‌ 
செஞ்சர ணிணையைப்‌ பணிமா மெய்யா 
சிற்றில்‌ சிதையேலே 
செந்தமி ழடிசைப்‌ பதியோ கையா 
சிற்றில்‌ சிதையேலே. 


வேய்‌ - மூங்கில்‌. அலகை - பேய்‌. நய்யாமல்‌ - வருந்தாமல்‌. 
கிருபை - அருள்‌. அஞ்சன விழி - மை தீட்டிய கண்‌. அப்புவிழி - அம்பு 
போன்ற கண்‌. புட்கலை - ஐயனாரின்‌ தேவி, வெகுளி - கோபம்‌. 
கடமா - யானை. வெம்பண நீழலிற்‌ பெருமான்‌ - கொடிய பாம்புப்‌ 
படத்தின்கீழ்‌ அமர்ந்த பார்சுவ நாதர்‌. வித்தகன்‌ - அறிஞன்‌, ஞானி. 
யோகையா - யோக நிலையிலிருக்கும்‌ தலைவனே. (3) 


32 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
வேறு 


39. காருங்‌ கடலுங்‌ கலிப்பொருபால்‌ 
கடிமும்‌ முரச னார்ப்போருபால்‌ 
கழனி நடுகைக்‌ குரலொருபால்‌ 
கரவாய்ப்‌ பம்பை யதிர்பொருபால்‌ 
கூறுஞ்‌ சங்கத்‌ தமிழொருபால்‌ 
குலவு மறையி னொலியொருபால்‌ 
கோக னகங்கண்‌ டிசை யொருபால்‌ 
குமிறு மேளத்‌ தொனியொருபால்‌ 
வாரும்‌ வடமும்‌ புனைந்த கொங்கை 
மடவார்‌ நடனத்‌ தொலியொருபால்‌ 
வலமார்‌ யாழி னிசையொருபால்‌ 
மகிமை விளங்கி மிகுந்தவளம்‌ 
சேரு மடிசைத்‌ திருககராய்‌ 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே 
தேவே யோகசாத்‌ தையா 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே. 
கார்‌ - மேகம்‌. கலிப்பு- ஒலிப்பு. கடி- கடிப்பு, முரசடிக்கும்‌ 
கோல்‌. மும்முரசு - நியாய முரசு, வீரமுரசு, தியாக முரசு. தியாக 
முரசிற்கு பதிலாக மணமுரசு கூட்டி மும்முரசு எனலும்‌ உண்டு. கழனி- 


வயல்‌. நடுகைக்குரல்‌ - நடுவார்‌ எழுப்பும்‌ ஒலி. பம்பை - தோலா 
லான கோலால்‌ அடிக்கும்‌ இசைக்கருவி. குமிறுதல்‌ - ஒலித்தல்‌. 
மேளம்‌ - நாகசுர மேளம்‌. வார்‌ - முலைக்கச்சு, வடம்‌ - மணிவடம்‌. 
மகமை - மேன்மை. (4) 


40. அம்பொற்‌ பரிசைக்‌ கொடியாடை 
அறவி லாரை நீப்பவுய 
ரறிவோர்‌ தம்மை மதிழ்ந்தழைப்ப 
வடருஞ்‌ சோலைத்‌ தடமனைத்தும்‌ 
வம்பிற்‌ பொலிந்த மலர்த்தருக்கள்‌ 
மகிழ்ந்து கூர்ந்து முடிசூடி 
வாம னெறியா கமமெல்லாம்‌ 
மாவிற்‌ குயில்கள்‌ மிகப்பயிற்ற 
விம்பக்‌ கதிரோன்‌ நேர்ப்புரவி 
விரைந்து செலும்போ துயர்கதலி 
விசையால்‌ விரிக்க வெண்மதிதோய்‌ 
விளங்கும்‌ புவிசே ருயர்தூபிச்‌ 


சிறுபறை 33 


செம்பொற்‌ சிகரத்‌ தருமபுரித்‌ 
திறலோன்‌ சிற்றில்‌ சிதையேலே 

தேவே யோக சாத்தையா 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே. 


புரிசை - மதில்‌. நீப்ப - விலக்க, அறிஞோர்‌ - அறிஞர்‌. அடரும்‌ 
சோலை - நெருக்கமான சோலை. தடம்‌ - இடம்‌. வம்பு - மணம்‌.. 
தருக்கள்‌ - மரங்கள்‌. வாமன்‌ - அருகன்‌. விம்பம்‌ - வட்டம்‌. தூபி - 
சிகரத்துள்ள மேடை, உச்சி, தருமபுரி - அடிமதிக்குடியின்‌ மற்றொரு 
பெயர்‌. (5) 


சிற்றில்‌ முற்றும்‌ 


சிறுபறை 


4]. வருந்திட்ட தனமாதர்‌ நடைநா டகஞ்செய்ய 
மகிழ்பஞ்ச வாத்தி யங்கள்‌ 
மகிமையால்‌ வெவ்வேறு தொனிகள்‌ மிக வதிரவே 
மாற்றலர்‌ தம்மை விம்மி 
யுருந்தொட்டி வருவீரர்‌ குஞ்சரந்‌ தன்னிலே 
உக்கரமுட னேறி மீறி 
உம்பர்படை சூழ்வரப்‌ பவனிவம்‌ தடைபவர்க்‌ 
குண்மை வரனல்கு முரவோய்‌ 
கருந்தொட்டி யுண்டென்று நம்புமன்‌ பர்க்குவெங்‌ 
கனாநவை கடும்பேய்‌ வலுக்‌ 
கர்மரோ கங்கள்வஞ்‌ சனைபில்லி சூனியங்‌ 
கதிர்முன்‌ னிருள்போல நீக்கித்‌ 
இருந்தொட்டி மணமரும்‌ தார்பிணி தவிர்ப்பனென 
சிறுபறை முழக்கி யருளே 
திருஞான குருபரா யோகசாத்‌ தையநீ 
சிறுபறை முழக்கி யருளே. 


சிறுபறை என்பது குழந்தை சிறுபறையைக்‌ கொட்டி விளையாடும்‌ 
பருவம்‌. சிறுபறை முழக்கு எனக்‌ குழந்தையை வேண்டுவதாக இப்‌ 
பருவப்‌ பாடல்‌ அமையும்‌. 


பஞ்ச வாத்தியங்கள்‌ - தோற்கருவி, துளைக்கருவி, நரம்புக்கருவீ, 
கஞ்சக்கருவி மிடற்றுக்கருவி என்னும்‌ ஐவகை இசைக்கருவிகள்‌. 
௮. 5 


34 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
தொனி - ஓலி. ஒட்டிவருதல்‌ - வஞ்சினம்‌ கூறி வருதல்‌. உருந்து - 
உருத்து, மெலித்தல்‌, விகாரம்‌. குஞ்சரம்‌ - யானை. உக்கிரம்‌ - கடுமை, 
கோபம்‌. உம்பர்‌ - தேவர்‌. வரன்‌ - வரம்‌. கர்ம ரோகங்கள்‌ - வினைப்‌ 
பயனால்‌ வந்த கேரய்கள்‌. பில்லி சூனியம்‌ - சூனிய வித்தை; பிறர்‌ 
கெடுதிக்காகச்‌ செய்யப்படுவது. கதிர்‌ . சூரியன்‌. ஒட்டி - சேர. 
ஞான குருபரன்‌ - ஞான குருக்களுள்‌ சிறந்தோன்‌. (1) 


42. கும்பகின்‌ னரர்கொண்ட சிகரங்கள்‌ கோபுரம்‌ 
கொடுங்கைநீ எணிமண்டபம்‌ 
குதிகொண்‌ டுலாவுகயல்‌ வாவிசுற்‌ ரலையம்‌ 
கோகநக வெண்பதாகை 
கம்பமுத லகளங்க மாளிகைகள்‌ நவரத்ன 
கசிதமாய்‌ வளரநாளுங்‌ 
கடலலைக ளுயரவே நிலோச்சிய வாத்தியஜங்‌ 
காலமுறை பூசை புரிய 
நம்புமுன தடியவர்கள்‌ கிளைபெருக வேசேது 
ராசனும்‌ வளர்க நாடு 
நகரமும்‌ பெரியோர்கள்‌ கல்வியுஞ்‌ செல்வமும்‌ 
நன்மையே வளர்க நீயும்‌ 
செம்பொன்னெளிர்‌ செங்கைகள்‌ சிவந்திடா 
சிறுபறை முழக்கி யருளே [வண்ணமின்‌ 
செகதலம்‌ புகழடிசை யோகசாத்‌ தையநீ 
சிறுபறை முழக்கி யருளே. 


கின்னரர்‌ - யாழிசை வல்ல தேவ சாதியார்‌. கொடுங்கை - வீடு 
முதலியவற்றில்‌ வெளிப்புறம்‌ நீண்டு வளைந்துள்ள உறுப்பு. வாவி - 
குளம்‌. சுற்றுலயம்‌ - கோயிலைச்‌ சூழ்ந்துள்ள பரிவார தேவதைகளின்‌ 
ஆலயம்‌. கோகநகம்‌ - தாமரை. பதாகை - கொடி. கசிதமாய்‌ - 
பஇத்தவாய்‌. நாளும்‌ - நாள்தோறும்‌, எல்லா நாள்களும்‌. நிலோச்‌ 
சியம்‌ - நிலைபெற்று ஒலிக்கை. ஐங்கால பூசை - விடியற்காலை, காலை, 
நண்பகல்‌, மாலை. இரவு என்னும்‌ ஜந்து காலங்களில்‌ நிகழும்‌ வழிபாடு. 
இளை - சுற்றம்‌. சேதுராசன்‌ - திருக்கோவலூர்ப்‌ பகுதியாகிய சேது 
நாட்டையாளும்‌ அரசன்‌. (2) 


வேறு 


43. குருகுயர்‌ பொழிலுறை மலரொழு கியதென 
குளிர்ச்சிசெய்‌ யருள்செயவே 
குலமக ளென்னில மதில்முடி யுறவே 
குலைக்கதிர்‌ மிகுவயல்கூழ்‌ 


சிறுபறை 3 


வருகய லுகளிய புனநல்ந ளினியிலே 
வனப்பெரு மைகள் பலவே 
மலருணு பொழுதினி லுலவிய கயலுற 
மடிசொரி மிகுகன பால்‌ 
பருகிய மடவன மலரம ளியிலே 
படுத்துயர்‌ துயிலுறவே 
பழகிய மதுகர மிகுமிசை யதனாற்‌ 
பரத்தினை நினைவுறவே 
முருகலர்‌ மணமிகு மனசை யிலபதிபா 
முழக்குக சிறுபறையே 
முதுபுக ழடிசையி லரிகர குமரா 
முழக்குக சிறுபறையே. 


குருகு - குருத்து, பறவை. பொழில்‌ - சோலை. குலமகள்‌ - நற்குடி 
யில்‌ பிறந்தவள்‌. உகளிய - பிறழ்ந்த, தாவிய. புனநல்‌ நளினி - நீரில்‌ 
மலரும்‌ நல்ல தாமரை, நீர்‌ நிறைந்துள்ள நல்ல தாமரைத்‌ தடாகம்‌. 
மடவனம்‌ - இளைய அன்னம்‌. அமளி - படுக்கை, துயிலுற - தூங்க. 
மதுகரம்‌ - வண்டு, பரத்தினை- மேலான இறைவனை. முருகு - தேன்‌. 
முதுபுகழ்‌ - தொல்புகழ்‌, வழிவழியாக வரும்‌ பெருமை, (3) 


வேறு 


44. சென்னலம்‌ பெருகுரவி தேர்ப்பரிக்‌ காற்குரந்‌ 
தொய்யிள நீர்கள்‌ சிதறி 
துய்யசெவ்‌ வந்திமரு முல்லைமல்‌ லிகைபாயத்‌ 
தூர்மொய்த்து வளர்‌ நெட்டிலைக்‌ 
கன்னலங்‌ கழனிநீர்க்‌ காலமே கோலமாய்க்‌ 
கருஞ்‌ சேற்றஞ்‌ சேறு செழித்துக்‌ 
கனமாக” யெருவுரஞ்‌ சேர்ந்துபக டுழுதசால்‌ 
கட்டி கோதறக்‌ கரைந்து 
நன்னலம்‌ பெருகரளை யன்னவே முளைவித்து 
நாள்முதற்‌ களிகூர்ந்து நீ 
நல்லமிர்த மீந்துநிதம்‌ பாதுகாத்‌ தனையென்று 
நட்பி னல்பெட்‌ பாகவே 
சென்னலங்‌ கதிர்முத்த மிடுமடிசை காவலா 
சிறுபறை முழக்கி யருளே 
திருஞான குருபரா யோகசாத்‌ தையநீ 
சிறுபறை முழக்கி யருளே. 


36 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 

சென்னலம்‌ - செல்லுகின்ற பெருவேகம்‌. ரவி- சூரியன்‌, பரி 
காற்குரம்‌ - குதிரையின்‌ காலில்‌ உள்ள குளம்பு. தொய்‌ - தொங்கு. 
இளநீர்‌ - முற்றாத இளந்தேங்காய்‌. துய்ய - தூய்மையான. மரு- 
மருக்கொழுந்து. தூர்‌ - அடிப்பாகம்‌. மொய்த்து-நெருங்கி. நெட்டிலை - 
நீண்ட இலை. கன்னலங்கழனி - கரும்புத்தோட்டம்‌. இனமாக - மிகுதி 
யாக. பகடு- ஏர்‌. கட்டி- சேற்றுத்திரள்‌. கோதற- பழுது அறு 
குற்றமில்லாமல்‌. களிகூர்ந்து - மகழ்ச்சி மிக்கு. பெட்பு - விருப்பு. 
சென்னலங்கதிர்‌ - பரவுகின்ற கல்‌ ஒளி. (+) 


49. கொங்குலவு முல்லைமல்‌ லிகைவல்லி சாதகங்‌ 
கோபுரங்‌ கொடுங்கை தென்னங்‌ 
குலைமஞ்ச ளிஞ்சிபூ வலரிமா தனைத்தருக்‌ 
கோதையர்‌ குடங்கொங்‌ கையில்‌ 
அங்கமல வாவிகரை செங்கரும்‌ பந்தாட 
வடர்கொடிக்‌ காற்கேணிமா 
வணிமணித்‌ தேரதிரு மகிழ்புறங்‌ கூவல்சுளை 
யவிர்பலாக்‌ கனிமீது நீள்‌ 
பைங்கமுகு கோளரைக்‌ குங்குமத்‌ தருவாழை 
பாரிசா தகம சோகம்‌ 
பானலம்‌ பூவயல்‌ நீண்மதகு கால்கங்கு 
பன்பணிப்‌ புரிசை மறுகில்‌ 
செங்கய லுலாவுதரு மாபுரிக்‌ கதிபனே 
சிறுபறை முழக்கி யருளே 
செகதலம்‌ புகழடிசை யோகசாத்‌ தையநீ 
சிறுபறை முழக்கி யருளே. 
கொங்கு - தேன்‌, மகரந்தம்‌. வல்லி- கொடி. பந்தாட - பந்து 
விளையாட பைங்கமுகு- பசுமையான கமுக மரம்‌. பானல்‌ - குவளை. 


கங்கு - எல்லை, கரை. புரிசை - மதில்‌. (5) 


சிறுபறை முற்றும்‌ 


சிறு தேர்‌ 


76. சந்திரன்‌ முதல்நவக்‌ கிரகங்க ளெழுமுனிவர்‌ 
தருமநவ நாத சித்தர்‌ 
சட்சக்கிர வர்த்திகள்‌ நவகோடி முனிபதிகள்‌ 
தையலர்க ளெழுகன்னிமார்‌ 
மந்திர மிகுகண்‌ ணாகநா சனத்துட்ட 
வயிரவன்‌ வீர காளி 
வரையிலர மகளிர்கள்‌ தேவரம்‌ பையர்நீல 
மஞ்சுதவழ்‌ கிரியில்‌ வாழும்‌ 
கந்தருவர்‌ கின்னரர்‌ யட்சர்வித்‌ தியாதரர்‌ 
கண்ணா யிரத்த மரர்கோன்‌ 
கைதொழுது துதியோது கடவுளர்க்‌ குறவனே 
கமலா சனத்தி னாளும்‌ 
செந்திரு விளங்கடிசை மூதூரு காவலா 
சிறுதே ருருட்டி யருளே 
சினநா யகர்க்குரிய யோகசாத்‌ தையநீ 


சிறுதே ருருட்டி யருளே. 


சிறுதேர்‌ : குழந்தை சிறுதேரை இழுத்து விளையாடும்‌ பருவம்‌. 
சிறுதேர்‌ உருட்டியருள்க என வேண்டும்‌ வகையில்‌ இப்‌ பருவப்‌ 
பாடல்கள்‌ அமையும்‌. 


நவக்கிரகங்கள்‌ - ஒன்பது கோள்கள்‌ : சந்திரன்‌, சூரியன்‌, 
செவ்வாய்‌, புதன்‌, குரு, சுக்கரன்‌, சனி, இராகு, கேது. எழு முனிவர்‌ - 
ஏழு இருடிகள்‌: அகத்தியன்‌, புலத்தியன்‌, அங்கிரசு, கெளதமன்‌, 
வசிட்டன்‌, காசிபன்‌, மார்க்கண்டன்‌. நவநாத சித்தர்‌ - சித்தில்‌ வல்ல 
ஒன்பது முனிவர்‌: சத்தியநாதர்‌, சதோகநாதர்‌, ஆதிநாதர்‌, அனாதி 
நாதர்‌, வகுளிநாதர்‌, மதங்கநாதர்‌, மச்சேந்திரநாதர்‌, கடேந்திரநமா தர்‌, 
கோரக்கநாதர்‌. சட்‌ சக்கிரவர்த்திகள்‌-ஆறு சக்ரவர்த்திகள்‌. கவகோடி 
முனிபதி - ஒன்பதுவகைச்‌ சித்தர்‌ கூட்டம்‌. எழு கன்னிமார்‌ - தெய்வத்‌ 
தாய்மார்‌ எழுவர்‌. பிராமணி, நாராயணி, மகேசுவரி, கெளமாரி; 
வாராக, உருத்திராணி, இந்திராணி. வயிரவன்‌ - வீரத்தேவதையாக 
வணங்கப்படும்‌ கிராம தேவதை. காளி- துர்க்கை. வரையிலரமகளிர்‌- 
மலையில்‌ வாழும்‌ தெய்வப்‌ பெண்டிர்‌. தேவரம்பையர்‌ - தேவருலகத்‌ 
தெய்வ மகளிர்‌. கந்தருவர்‌, இன்னரர்‌, யட்சர்‌, வித்தியாதரர்‌-பதினெண்‌ 
தேவகணத்தை சார்ந்தவர்கள்‌; இசையில்‌ வல்லவர்கள்‌. கண்ணாயிரத்‌ 
தமரர்கோன்‌ - ஆயிரங்கண்ணுடைய தேவர்தலைவனாகிய இந்திரன்‌. 
கடவுளர்க்கு உறவன்‌ - அருகதேவருக்கு அடிப்பணி செய்யும்‌ உறவு 
பூண்டவன்‌. கமலாசனம்‌ - தரமரையிருக்கை, செந்திரு - சிவந்த 


38 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


இலக்குமி. மூதூரு-பழைமையான ஊர்‌. காவலன்‌ - காவல்‌ தொழில்‌ 
புரிபவன்‌. (1) 


47. விந்தா சலத்தைநிகர்‌ மணிமாட கூடநிரை 
வெற்றிகள்‌ கொடி தோரணம்‌ 
மின்னுலாவிய சதகோ புரவாச லடர்வெற்றி 
வேந்தர்நெடு வீதி தோறும்‌ 
கொந்தார்‌ குழற்பாவை மாதர்‌ செம்பஞ்சடு 
குழம்பி னடினோ வாதுசெங்‌ 
கோகநக மலர்புலத்‌ திடைபூத்த தேன்வண்டு 
கூடிமொய்த்‌ திடுவளமைசேர்‌ 
நந்தாத செல்வமிகு திருவடிசை நகர்மேவும்‌ 
நாதனே யோக வீரா 
நவைசெய்த வஞ்சகர்கள்‌ பகைவென்று 
நாடெலாம்‌ வர்த்திக்க நீள்‌ [முனதுகிருபை 
செந்தா மரைக்கொத்த திருமுக மலர்ந்தினிது 
சிறுதே ருருட்டி யருளே 
சினநா யகர்க்குரிய யோகசாத்‌ தையநீ 
சிறுதே ௫ருட்டி யருளே. 


வீந்தாசலம்‌ - விந்தியமலை. நிகர்‌ - ஒத்த, நிரை - வரிசை. 
தோரணம்‌ - அலங்காரத்‌ தொங்கல்‌. கொந்தார்‌ குழல்‌ - பூங்‌ 
கொத்துகள்‌ அணிந்த கூந்தல்‌. பாவை - பதுமை போன்ற பெண்‌; 
செம்பஞ்சு - மகளிர்‌ காலுக்கு அணியும்‌ செந்நிறக்‌ குழம்பு. கோகநக 
மலர்‌ - தாமரை மலர்‌. வளமை - வளப்பம்‌, செல்வ மிகுதி, நந்தாத - 
குறையாத, கெடாத. நவை - குற்றம்‌, தீங்கு. வஞ்சகர்கள்‌ - ஏமாற்று 
வோர்‌. வர்த்திக்க - பெருக, மேலோங்க. (2) 


88. விண்டோய்‌ கொடிச்சிகர மேல்மஞ்‌ சுறங்கவெளிர்‌ 
வெண்ணிலாக்‌ கொழுவி தவழும்‌ 
விரிதல்‌ யரம்பைமேல்‌ வாளகுதி கொள்ளநறை 
மிகுபாளை வாய்க்கமு கின்மேல்‌ 
கண்டார்‌ விருப்பமுற நாகவல்‌ லிக்கொடிகள்‌ 
கன்னியுங்‌ கணவனும்போற் 
கவின்பெற்று வளரநீள்‌ சுரபுன்னை மலர்கள்மங்‌ 
கலப்பொரிகள்‌ போற்‌ சிதறவே 


சிறுதேர்‌ 39 


தண்டேன்‌ பிலிற்றுசண்‌ பகமலர்கண்‌ தீபமாய்த்‌ 
தழைக்கு மடிசைக்‌ கடவுளே 
சகலசென ரட்சகா மெய்யர்க்கு மெய்யனே 
சத்தர்ம பரிபாலகா 
செண்டா யுதப்பிரபல வீரியா ஆரியா 
சிறுதே ருருட்டி. யருளே 
சினநா யகர்க்குரிய யோகசாத்‌ தைய நீ 
சிறுதே ருருட்டி யருளே. 


மஞ்சு - மேகம்‌. அரம்பை - வாழை மரம்‌. வாளை - வாளைமீன்‌. 
நறை - தேன்‌. நாகவல்லி - வெற்றிலை, வள்ளிக்கொடி. மங்கலப்‌ 
பொரி - மங்கல நாளில்‌ சொரியப்படும்‌ நெற்பொரி. சுரபுன்னை-புன்னை 
வகையுள்‌ ஒன்று. பிலிற்றுதல்‌ - சிந்துதல்‌. தீபம்‌ - விளக்கு. செனம்‌- 
சனம்‌, மாந்தர்‌. ரட்சகன்‌ - காப்போன்‌. சத்தர்மம்‌ - நல்லறம்‌. 
பரிபாலகன்‌ - காப்போன்‌. பிரபலன்‌ - பெருமையுற்றோன்‌. ஆரியன்‌ - 
அறிவுடையோன்‌, பெரியோன்‌, ஐயனார்‌. (3) 


49. பண்டமர னொரு சாப முற்றேன மாகியுற்‌ 
பவித்து வளர்கின்ற நாளிற்‌ 
பண்ணவன்‌ ஆரண்ணியம்‌ தன்னிலே கண்டடி 
பணிந்தர்ச்‌ சனைகள்‌ செய்யவே 
கண்டிறை யருட்படி பவித்ரபுரி வாழ்வணிகன்‌ 
கழனியை யழித்தவனையே 
காரணஞ்‌ செய்துகொண ரென்னவது 
காட்டியே கூட்டி வருநாள்‌ [போய்மாய்கை 
எண்டிசையு ளோரேத்திய மெய்க்காட்சி நல்கியவ 
னீடேற வீடுதவவே 
யிந்நகரி யிறையீய ஆவடிக்‌ கழஞ்சுபொன்‌ 
னெனவாங்கி யங்கவைத்த 
திண்டிறல்‌ விளங்கடிசை மூதூரு காவலா 
சிறுதே ருருட்டி யருளே 
சினநா யகர்க்குரிய யோகசாத்‌ தையநீ 
சிறுதே ருருட்டி யருளே. 


ஏனம்‌ - பன்றி. பண்ணவன்‌ - தேவன்‌, அருகன்‌. ஆரண்ணியம்‌ - 
ஆரணியம்‌, காடு. அர்ச்சனை - மலரிட்டு வழிபடுகை, பவித்ரபுரி - 
ஓர்‌ ஊர்‌. கழனி - வயல்‌. மாய்கை காட்டி - பொய்த்தோற்றம்‌ 
காட்டி, வஞ்சித்து. மெய்க்காட்சி - நல்லறிவு. ஈடேற - உய்வடைய, 
வாழ. நகரி - நகரம்‌, திண்டிறல்‌ - மிக்க வலிமை. (4) 


40 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


50. கனகவரை போலவரு போர்த்தே ருலாவியெழு 
கடற்புவியி லார்கள்‌ காண 
கருதலர்கள்‌ நெஞ்சங்‌ கலங்கநீ ரதமேறுங்‌ 
காட்சியாங்‌ காண வேண்டி. 
அனகனுறை மாளிகையும்‌ நீடுழி வாழ்கவுன்‌ 
ளதிசயந்‌ தன்னை நம்பி 
அழகுசிங்‌ காரதமியற்றுகுப்‌ பயவணங்்‌ 
காமுடி பணிந்து போற்ற 
மனகதியில்‌ நீள்புவி பூண்டெழு கோடணையெனு 
மாநகர வீதி தனிலே 
வாமனுறை கோவில்வல மாகவே நீள்புரவி 
வானிலெழு கோட்டை யூர்தேர்த்‌ 
தினகரன்‌ போலுனது முன்காண நின்றதேர்‌ 
சிறுதே ருருட்டி யருளே 
சினநா யகர்க்குரிய யோகசாத்‌ தையநீ 
சிறுதே ருருட்டி யருளே. 


கனகவரை - பொன்மயமான மலை, மேருமலை. கடற்புவி - கடல்‌ 
சூழ்ந்த உலகம்‌. கருதலர்கள்‌ - பகைவர்கள்‌. ரதம்‌ - தேர்‌. அனகன்‌ - 
கடவுள்‌, அருகன்‌. அனகன்‌ உறை மாளிகை - திருக்கோயில்‌. 
அதிசயம்‌ - சிறப்பு, சகசாதிசயம்‌, கர்மகூயாதிசயம்‌, தெய்விகாதி 
சயம்‌ (சீவக. 2813). அழகு சிங்கார ரதம்‌ - அழகு குறையாத தேர்‌. 
குப்பய்ய வணங்காமுடி - குப்பய்யன்‌ என்னும்‌ அரசன்‌. கதி - வேகம்‌. 
கோடணை-ஆரவாரம்‌, வெற்றி முழக்கம்‌. வாமன்‌-அருகன்‌. தினகரன்‌- 
சூரியன்‌. (5) 


சிறுதேர்‌ முற்றும்‌ 


கிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


(எண்‌: பாட்டு எண்‌] 


அக்கினி 10 
அகசூரன்‌ 14 
அகளங்க ரூபன்‌ 35 
அகில்சேர்‌ புகை 7 
அகிலமேழ்‌ புரக்கும்‌ மாது 5 
அசோகம்‌ 45 
அட்டகெசம்‌ 16 
அட்டமா சாரணர்கள்‌ 4 


அடிசை சா.வ. 1,2, 6, 11, 12, 
19, 20, 23-26, 30-35, 37 - 39, 
42 -49 


அடிசைக்‌ கடவுள்‌ 48 
அடிசைக்கதிபன்‌ 26 
அடிசை காவலன்‌ 1, 44 
அடிசைத்‌ தலைவன்‌ 11 
அடிசைத்‌ திருநகர்‌ 39 
அடிசை நகர்‌ 9 (2), 10 
அடிசை நகராதிபன்‌ 9 
அடிசை மூதூர்‌ காவலன்‌ 46 
அடிசை மூதூரு 49 
அடிசை மூதூரு காவலன்‌ 49 
அடிசையூர திபன்‌ 3 
அடியவர்கள்‌ 42 
அடியார்‌ வினையகற்றும்‌ 
இறைவன்‌ 30 
அண்டர்‌ நாயகன்‌ 31 
அண்ணல்‌ 30 
அணசை (நாடு) 36 
அணசைத்‌ திருநாடு 36 
அதிசயம்‌ 50 
அந்தணர்‌ 1 
அம்பிகை 38 
அம்புலி 31-35 


௮-6 


அம்புலியாடவா 31-35 
அம்போருகத்தில்‌ வளர்மாது 5 
அமரர்‌ கோன்‌ 46 
அமரர்பதி 16 
அமரேந்திரன்‌ 4 
அய்யன்‌ 30 
அயம்‌ 33 
அயமேறி வருவென்றி வீரன்‌ 33 
அயிராவதம்‌ 16 
அர்ச்சனை 7, 31 
அர்ச்சனைகள்‌ 49 
அரசியல்‌ 4 
அரம்ப மாதர்‌ 15 
அரம்பை 48 
அரமகளிர்கள்‌ 46 


அரிகர குமரன்‌ 13, 14, 19, 20, 43 


அரிகர புத்திரன்‌ 1,8 
அரியணை 7 
அரியர புத்திரன்‌ 7 
அரைவடமணி 19 
அரைஞாண்‌ 26 
அலகை 18 
அலகைத்‌ திரள்‌ 38 
அழகு சிங்காரதம்‌ 50 
அழகு வளரும்‌ யோக 

சாத்தைய 30 
அளககிரி 46 
அறங்காப்பவன்‌ சா.வ. 
அறவன்‌ 32 
அறவாழி 7, 33 
அறவாழி பரந்தாமன்‌ 7 
அறவாழியான்‌ 33 
அறிவன்‌ 31 


42 


அறுசமயம்‌ 
அனகன்‌ 
அனகனுறை மாளிகை 
அனசை 

அனசை நாடு 
அனசையீலதிபன்‌ 
அனம்‌ 

ஆகமம்‌ 

ஆடல்‌ வயப்பரி 
ஆதவன்‌ 

ஆதி தருமாபுரி 

ஆதி பகவன்‌ 

ஆதி பரம்பர சோதி 
ஆதிபன்‌ 

ஆதிபுரம்‌ 

ஆதியங்‌ கடவுள்‌ 
ஆதிராசன்‌ 
ஆதிசுவரன்‌ 


31 


ஆயிரத்தெட்டிதழ்ப்‌ பேருலவு 


செந்தாமரை 
ஆயிரத்தெட்டு வேதம்‌ 


2 
2 


ஆயுதம்‌ : சிலை, கணை, வாள்‌, 


வேல்‌, ஆழி, முசலம்‌, 
பரசு, சூலம்‌ 


ஆரியன்‌ சா. 


அவடிக்‌ கழஞ்சு பொன்‌ 
அஞ்சி 

இந்திரன்‌ 

இயக்கர்‌ 

இரம்பையர்கள்‌ 

இரவி 

இருகிதி 

ருவாட்சி 

லிருள்‌ நீக்கிய பாற்கரன்‌ 
இளநீர்கள்‌ 
இறையருட்படி 

ஈசானன்‌ 

உக்கிர கோபம்‌ 
உக்ரெமா சாத்தையன்‌ 
உலகவர்‌ 

எண்குணத்‌ தலைமையான்‌ 
எண்குணத்திறை 
எண்டிசையில்‌ வேழங்கள்‌ 


14 
வ., 48 
49 
45 
4,10 
10 

11 
10 

34 
36 
29 
44 
49 

10 

8 
16-18 
13 

31 

33 

28 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


எண்டிசையுளோர்‌ 49 
எமராசன்‌ 10 
எழுகடற்‌ புவி 50 
எழுகன்னிமார்‌ 46 
எழு கோடணையெனும்‌ 
மாநகரம்‌ 50 
எழுமுனிவர்‌ 46 
ஏகன்‌ 30 
ஏதமிகுத்தவர்‌ 8 
ஏழையர்‌ பங்கன்‌ 8 
ஏனம்‌ 49 
ஜங்காலமுறை பூசை 42 
ஜந்து கதி 28 
ஒட்டிவரு வீரர்‌ 41 
ஓங்கார ரூபம்‌ 5 
கங்கு 45 
கங்கை 6 
கடகப்பூண்‌ 19 
கடகம்‌ 6, 10 
கடமா 38 
கடவுள்‌ 4, 26, 48 
கடவுள்‌ யோக சாத்தையன்‌ 26 
கடவுளர்க்‌ குறவன்‌ 46 
கடவுளருள்‌ மறைமொழி 4 
கடிகுத்திரம்‌ 6 
கண்ணாயிரத்‌ தமரர்கோன்‌ 46 
கதி ஐந்து (குதிரை) 17, 28 
கதிகள்‌ நான்கு 4 
கதிரோன்‌ 40 
கந்தருவர்‌ 46 
கம்பம்‌ 42 
கமலத்துறை மாது 37 
கமலாசனம்‌ 46 
கமுகு 36, 45, 48 
கயிலாச வெள்ளி வெண்மலை 2 
கயிலைமலை 16 
கயிலையான்‌ 31 
கர்ண குண்டலம்‌ 6 
கர்ம ரோகங்கள்‌ 41 
கல்வியும்‌ செல்வமும்‌ 42 
கவிகை 10 
கவிமாலை குடுமணி 
வரைமார்பன்‌ 3 


சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


கழஞ்சு 

கழுநீகாரம்‌ 

களப வரைப்புயம்‌ 
கற்பக மலரணை 
கற்பகவல்லி 
கன்னல்‌ 

கன்னானம்‌ 
கன்னியும்‌ கணவனும்‌ 
கனகவரை 

கனா 

காதி எனும்‌ வினை 
காந்தருவர்‌ 

காமனை வென்றோர்‌. 
காரகில்‌ 

கால்‌ (கால்வாய்‌) 
காலன்‌ 

காவலன்‌ 

காளி 

கிண்கிணிச்‌ சிலம்பு 
கிரிராசன்‌ 

கின்னரர்‌ 

கீர்த்தி வெண்கதிர்‌ 
குங்குமத்‌ தரு 
குங்குமம்‌ 

குஞ்சரம்‌ 

குண்டலம்‌ 
குப்பய்ய வணங்காமுடி 
கும்ப கின்னரர்‌ 
குயில்கள்‌ 

குரவம்‌ 

குருகு . 

குருப்ரன 

குலமகள்‌ 

குழை 

குற்றங்கள்‌ பதினெட்டு 
குறைகுற்ற மோதுதல்‌ 
கூட்டிவரு நாள்‌ 
கூடலர்‌ - 
கூவல்‌ 

கெருடர்‌ 

கெவுதம மாமுனி 
கேடகம்‌ 

கைதை 


16, 


10, 


15, 


49 
44 
12 
8 
36 
44 
36 
48 
50 
41] 
7 
15 
7 
7 
45 
7 
46 
46 
17 
9 
46 
35 
45 
36 
41 
27 
50 
42 
40 
36 
43 
44 
43 
19 
| 
10 
49 
8 
45 
10 
4 
18 
36 


43 
கைமுடிவைத்து மடிபரவி 10 
கையிலாயம்‌ 7 
கைவல மடந்தை 4 
கொட்டுக சப்பாணி 19, 20 
கொடி 40, 47, 48 
கொடிச்‌ சிகரம்‌ 48 
கொடியாடை 40 
கொடியார்‌ 11 
கொடுங்கை 42, 45 
கொலைதவிர்‌ அடிசை 19, 20 
கொலைதவிர்‌ மறமொழி 19 
கொலை நீத்தவன்‌ 29 
கொழுந்து 36 
கோகநக வெண்பதாகை 42 
கோகனம்‌ 39 
கோகிலம்‌ பாடல்‌ 37 
கோங்கு 36 
கோடணை 50 
கோடி மதிசூரிய நிறத்தான்‌ 11 
கோதறு சொற்பெறு 
முதுதமிழ்‌ 8 
கோபம்‌ மிகுத்தோன்‌ 8 
கோபுரம்‌ 27, 42, 45, 47 
கோபுரவாசல்‌ 47 
கோலமிகுஞ்‌ சீலன்‌ 8 
கோவில்‌ வலமாக 50 
சக்கிரதராயுதன்‌ 13 
சக்கரவர்த்திகள்‌ 46 
சகலகலை ஞானன்‌ 30 
சகலகலை யுணர்வினான்‌ 5 
சகலசன ரட்சகன்‌ 48 
சகலசென ரெட்சகன்‌ 27 
சகலா கலை 11 
சங்கத்‌ தமிழ்‌ 39 
சங்க நிதி 11 
சட்சக்கிரவர்த்திகள்‌ 46 
சடாதரன்‌ 13 
சண்பக மலர்கள்‌ 48 
சத்தர்ம பரிபாலகன்‌ 48 
சத்தர்மம்‌ 48 
சத்துரு சங்காரன்‌ 16-18 
சததள கமலாசனன்‌ 14 
சதுமறையபையன்‌ 13, 14 


44 
சதுர்முகன்‌ 14 
சதுர்யுகம்‌ 5 


சந்திரன்‌ முதல்‌ நவக்கிரகங்கள்‌ 46 


சப்பாணி 16-20 
சப்பாணி கொட்டியருள்‌ 16-18 
சம்பு 5 
சயதவன்‌ 27 
சராசரம்‌ 1 
சவ்வாது 36 
சாத்தன்‌ 1 
சாத்தையன்‌ சா. வ. 15, 16-18, 
21-27, 29, 31-37, 39, 40-42, 
44-50 
சாதகம்‌ 45 
சரபம்‌ 49 
சாமரை 11 
சாரணர்கள்‌ (அரிட்டம்‌) 4 
சாரதாம்பிகை 5 
சிங்காசனம்‌ 23 4121 
சிங்காரத்‌ திண்புய விலாசன்‌ 6 
சித்தர்‌ 46 
சிற்றில்‌ 36-40 
சிற்றில்‌ சிதையேல்‌ 36-40 
சிறுதேர்‌ 46-50 
சிறுதேர்‌ உருட்டியருள்‌ 46-50 
சிறுபறை 41-45 
சிறுபறை முழக்கியருள்‌ 4], 42, 
44, 45 

சினகாயகர்‌ 46-50 

சினநாயகர்க்குரிய யோக 
சாத்தையன்‌ 46-50 
இனேந்திரபுரி 27 
சீதள சினபதி 7 
ரே சிறந்த திருவடிசை 37 
சீலன்‌ 8 
சுண்ணம்‌ 36 
சுந்தரன்‌ 9 
சுரபுன்னை 48 
சுரரதிபதி 4 
சுற்றுலையம்‌ 42 
சூதம்‌ 36 
சூரமிகுங்கோ 8 


குலமிகுத்தோன்‌ 8 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


செகதலம்‌ புகழடிசை 42, 45 
செங்கீரை 6-10 
செண்டாயுதத்தன்‌ 15 
செண்டாயுதத்‌ திறைவன்‌ 3 
செண்டாயுதப்‌ பிரபலன்‌ 48 
செண்பகம்‌ 36 
செந்தமிழ்‌ 5, 38 
செந்தமிழ்‌ அடிசை 38 
செம்பஞ்சு 47 
செவ்வந்தி 44 
சென்மசாகர வாரி 4 
சென்மாபிஷேகம்‌ 4 
சேடன்‌ 10, 28 
சேதுராசன்‌ 42 
சேவலங்கொடி 2 
சேனை வல்லவர்‌ 3 
ஞான குருபரன்‌ 44 
ஞானப்பேரொளி 2 
தமிழ்‌ வளர 2 
தரளமதிக்‌ குடை 12 
தருமபுரி 7, 5, 28, 40 
தருமபுரி பாலகன்‌ ந்‌ 
தருமபுரி பாலன்‌ 5 
தருமயோக சாத்தையன்‌ 
11, 12, 15 
தருமன்‌ 38 
தருமாபுரி 34, 35, 45 
தருமாபுரிக்கதிபன்‌ 34, 45 
தவளமாம்பரி 17 
தாமரையாள்‌ 15 
தாமரையாள்‌ இருந்த 
புயசயிலன்‌ 15 
தாலோ தாலேலோ 11-15 
திக்கிறைவன்‌ 9 
திகம்பரன்‌ 31 
திண்டிறல்‌ 49 
திரிசெகம்‌ 16 
திரிமேகலாபீட சிங்காசனம்‌ 1 
திருஞான குருபரன்‌ 44 
திருஞானம்‌ 9 
திருமறு மார்பன்‌ 5 
திருவடிசை 37 
திருவடிசை நகர்‌ 47 


சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


திருவடிசை முதல்வன்‌ 25 
திரையிடல்‌ 10 
தினகரன்‌ 50 
தீபம்‌ 48 
துட்ட நிக்க வீரன்‌ 3 
துதியோது கடவுளர்‌ 46 
துறவர்‌ 38 
தூபி 40 
தென்னங்குலை 45 
தென்னடிசை 2, 30 
தேர்‌ 45, 50 
தேவகுருநாதன்‌ 32 
தேவர்‌ 15 
தேவர்கள்‌ 7 
தேவர்‌ குரு 3 
தேவரம்பையர்‌ 46 
தேவரார்‌ செய்த சபை 15:2 
தேவாதிபன்‌ 12 
தேவு 36, 37, 39, 40 
தேன்‌ 37, 43 
தேனு வண்டு 47 
தொண்டர்‌ நாயகன்‌ 31 
தோகை 37 
தோகையைத்‌ துயர்‌ 

செய்தனன்‌ 35 
தோரணம்‌ 47 
நடுகைக்‌ குரல்‌ 39 
நல்லோன்‌ 38 
நவக்கிரகங்கள்‌ 46 
நவகோடி முனிபதிகள்‌ 4, 46 
நவநாத சித்தர்‌ 46 
நவநிதிக்‌ கிழவன்‌ 3 
நவமணி 10, 15 
நவமணிசேர்‌ சிங்காசனம்‌ 15 
நவரத்தினம்‌ 17, 42 
நன்மையே வளர்க 42 
நாகவல்லிக்‌ கொடிகள்‌ 48 
நாடகம்‌ 4] 
நாடும்‌ நகரமும்‌ 42 
நால்வகைத்‌ தேவர்‌ 32 
நால்வேதன்‌ 2 
நான்கு கதிகள்‌ 4 


நான்மறைகள்‌ 1 


நிட்டடருக்‌ தேவன்‌ 

நிதி நாதன்‌ 

நிதிபெற்ற கருணையான்‌ 
நிருதி 

நிலக்காப்பு 

நீதி செய்தல்‌ 

நீதிநெறி அரசியல்‌ 
துதல்விழி விழித்தவள்‌ 
பஞ்சகர்த்தாக்கள்‌ 
பஞ்சணை 

பஞ்ச வாத்தியங்கள்‌ 
பட்டாடை 

பண்ணவன்‌ 

பண நீழலிற்‌ பெருமான்‌ 
பணம்‌ 

பதாகை 

பதினெட்டுக்‌ குற்றங்கள்‌ 
பதுமாசனம்‌ 

பந்தாடல்‌ 

பம்பை 

பயிரவி 

பரஞ்சோதி 
பரதேசுவராதி ராசன்‌ 
பரந்தாமன்‌ 

பரநாதன்‌ 

பரம்‌ 

பரமஞானன்‌ 
பரமூர்த்தி 

பரிபுரம்‌ 

பரிவாரண முடையவன்‌ 
பலவின்‌ கனி 
பலாக்கனி 

பவனி 

பவித்திரபுரி 
பவித்திரபுரி வாழ்வணிகன்‌ 
பார்த்திபர்‌-முப்பத்தீராயிரவர்‌ 
பாரதி 

பாரிசாதகம்‌ 

பாற்கடல்‌ 

பாற்கரன்‌ 

பானல்‌ 

பிசாசுகள்‌ 
பிஞ்சுமதி புனவேணியன்‌ 


31, 


46 


பிண்டி 7 
பிண்டியான்‌ 33 
பீண்டியின்‌ நீழலமர்ந்தருளும்‌ 
வீரன்‌ 7 
பிண்டிவாமன்‌ 31, 32 
பில்லி சூனியம்‌ 4] 
புங்கவன்‌ 32 
புட்கலை 38 
புயவடிவு 8 
புயவிலாசன்‌ 6 
புரந்தராதிகள்‌ 18 
புரவி 50 
புரிசை 40, 45 
புலவன்‌ 3 
புவி மூன்று 35 
புவியிலார்கள்‌ 50 
புவிராசர்கள்‌ 7 
புழுகு 36 
புன்மாது 38 
புன்னாகம்‌ 36 
புனிதன்‌ 1 
பூதம்‌ 18 
பதேந்திரன்‌ 10 
பூமேவு பொன்‌ மாது 1 
பெம்மான்‌ 31 
பெரியோர்கள்‌ 42 
பெருமான்‌ 38 
பேய்‌ 18, 41 
பேய்‌ அலகை பூதம்‌ 
களித்தாடும்‌ 18 
பைங்கண்‌ விடை ஏறிவரு 
தங்கள்‌ முக்குடையுளோன்‌ 31 
பொன்மணி வச்சிர 
முத்தார மாலை 10 
பொன்மாது 1 
போற்றுமடியார்‌ 11 
போற்றுமிரு சரணகெடுமால்‌ 32 
மங்கலப்‌ பொரிகள்‌ 48 
மஞ்சள்‌ 45 
மஞ்சுதிகழ்‌ மேனியன்‌ 1 
மண்டபம்‌ 42 
மணிமுடி 12 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மதகரி 8, 12 
மதகு 45 
மதி 10 
மதுகரம்‌ 43 
மதுர வாக்கு 1 
மந்தாரை 36 
மந்தி 37 
மயில்‌ கூத்தாடல்‌ 37 
மரு 44 
மல்லிகை 36, 44, 45 
மலர்க்கா 37 
மலர்‌ காவனஞ்‌ சோலை 15 
மலைவளம்‌ 9 
மறுகு 45 
மறைக்குரல்‌ 39 
மறைமொழி 4 
மறையோர்‌ சுருதி 15 
மறைவலவன்‌ 32 
மாகாளி 13 
மாங்கனி 37 
மாங்காய்‌ வாகைதனிற்‌ 

காய்க்க வைத்தோன்‌ 5 
மாசாத்தன்‌ 1 
மாசாத்தையன்‌ 27, 29 
மாடகூடம்‌ 47 
மாடஞ்‌ சிறந்த திருவடிசை 24 
மாதர்‌ நடை நாடகம்‌ 41 
மாதளை 36, 45 
மாதினொரு பாகனார்‌ 31 
மாமேவு வீரியன்‌ [ 
மாய்கை காட்டல்‌ 49 
மாலிகை 6 
மாவிற்‌ குயில்கள்‌ 40 
மாவீரன்‌ 7 
மாளிகை 42 
முக்கனி 38 
முக்குடை சா. வ. 
முச்சகச்‌ சிரோ ரத்தினன்‌ 31 
முசலாயுதம்‌ 28 
முடி 6 
முண்டகாசன மூர்த்தி 31 
முத்தமருள்வாய்‌ த 


முத்தாடை 


சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 47 


முத்தாரம்‌ 19 
முத்தியிற்‌ செல்வன்‌ 31 
முது தமிழ்‌ 8 
முதுபுகழடிசை 43 
முப்பத்திராயிர மகுட 
பார்த்திபர்‌ 3 
முப்பத்து முக்கோடி தேவர்‌ 1 
மும்முரசு 39 
முரசு 20, 39 
முல்லை 36, 44, 45 
முழக்குக சிறுபறை 43 
மூளைவித்து 44 
முறையிடல்‌ 10 
முனிபதிகள்‌ (நவகோடி) 4 
முனிபதிகள்‌ 46 
முனிவரன்‌ 31 
முனைவற்குகந்த 
சாத்தையன்‌ 23-25 
மூதூர்‌ அடிசை 23 
மூவா முதல்வன்‌ சா.வ.5 
மூவுலகு 32 
மெய்க்காட்சி 49 
மெய்ஞ்ஞானச்‌ சுகிர்தன்‌ 3 
மெய்ப்புகழ்‌ 8 
மேரு 35 
மேருவரை 4 
மேளத்தொனி 39 
மேனாட்டமரர்‌ 15 
மைதிலதம்‌ 19 
யட்சர்‌ 46 
யானை வருதிலத வெண்‌ 
கவிகையான்‌ 5 


யோக சாத்தையன்‌ Pa 11 
10, 11, 12, 15, 21, 22, 24, 26, 
28, 30, 31-35, 36, 37, 39, 42, 


44, 50 
யோகமா சாத்தன்‌ 4,5 
யோகவீரன்‌ 47 
யோகேசன்‌ 14 
யோகையன்‌ 38 
ரதகெசம்‌ பரிவீரர்‌ 18 
ரதமேறுங்‌ காட்சி 50 
ரம்பையர்‌ 46 


ரவிதேர்ப்‌ பரி 44 
ராட்சதர்‌ 10 
ருத்திராவதாரன்‌ 18 
வக்கிராயுதன்‌ 32 
வசனம்‌ சொல்ல வருக 26 
வஞ்சனை பில்லி சூனியம்‌ 41 
வடவெற்பு 28 
வணிகன்‌ 49 
வயல்‌ 45, 46 
வயிரவன்‌ 46 
வருக வருகவே 26, 29, 30 
வருகவே 26-30 
வருணன்‌ 10 
வரையர மகளிர்‌ 19 
வரையிலர மகளிர்கள்‌ 46 
வலம்புரி 3, 21 
வலம்புரி (நந்தியாவட்டை) 36 
வாகுபெலி 3 
வாணி 5 
வாமன்‌ 29, 40, 50 
வாமன்‌ நெறி 40 
வாமன்‌ நெறி காப்பவன்‌ 29 
வாமனுறை கோவில்‌ 50 
வாயு 10 
வாழை 45 
வாழைப்பழங்கள்‌ 37 
வாள்‌ கேடகம்‌ 18 
வாளை 48 
வானவர்கள்‌ பரவுகோ 9 
வானாடாள்கோ 14 
விசய கோடணை 3 
விஞ்சையர்‌ 10, 15, 18 
விஞ்சையர்கள்‌ 1 
வித்தகன்‌ 38 
வித்தியாதரர்‌ 46 
விந்தாசலம்‌ 47 
விமானமுடையோன்‌ 32 
வியந்தராதிபரதிபன்‌ 10 
விரலாழி 26 
விரிசிலை (கதி) 6, 9, 25 
விருது 12 
விலை மடவார்‌ 23 


விலை மாது 9 


48 

வீணை பயிற்று மசையொலி 24 
வீரகம்பீரன்‌ 34 
வீரகாளி 46 
வீரன்‌ 7, 47 
வீரன்‌ வருக 30 
வீரியன்‌ 1,48 
வீறுதேந்திரன்‌ 10 
வெண்மலை 17 
வெள்ளயிராவதம்‌ 16 
வெள்ளானை 28 


அய்யனார்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


வெள்ளிகிரி 15 
வெள்ளி வெண்மலை 2 
வெள்ளை வாரணத்திறைவன்‌ 16 
வெற்றி மிகுத்தவன்‌ 38 
வேத நாயகன்‌ 27 
வேதன்‌ 5, 30 
வேதாளம்‌ 13 
வேந்தர்‌ 47 
வேந்தர்‌ வேந்தர்‌ 15 
வேர்மலி 36 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


[எண்‌: 
அண்டமா மதிக்கிறை 28 
அம்பொற்‌ புரிசைக்‌ 40 
அம்பொனிசை யும்பொகுட்‌ 5 
அமரர்பதி யேறுவெள்‌ 16 
ஆதி பரம்பர 7 
இன்பரக்கதித்‌ தேவே 29 
உக்கிரம தாகிய 13 
எண்டலக்‌ தன்னிலே 27 
ஏடலர்‌ கற்பக 8 
ஓங்குபெருங்‌ கூர்மதி 12 
ஓசைக்‌ கடலில்‌ 21 
கத்தும்‌ தரங்க 25 
கலைநிலை ரதமை 19 
கனகவரை போலவரு 50 
காதர்‌ கயற்கண்‌ 23 
காமே வுயர்செண்‌ 36 
காருங்‌ கடறுங்‌ 39 
கிரிரா சனைத்தழுவி 9 
கும்பன்‌ னரர்கொண்ட 42 
குருகுயர்‌ பொழிலுறை 43 
கொங்குலவு முல்லைமல்‌ 45 
சந்திரன்‌ முதல்நவக்‌ 46 
சீருலவு கைலாச 2 
சென்னலம்‌ பெருகு 44 
சோதிதரு நீள்கலையி 35 


தயவுயர்செய்‌ மெய்யற 33 


பாட்டு எண்‌] 


துதிசெய்யு முனதுவெண்‌ 34 
நறையிட்ட புயவீர 10 
நீண்டிட்‌ டகன்‌ றவெண் 17 
பண்டமர னொருசாப 49 
பல்கிரண கதிர்சொரிய 3 
பாடஞ்‌ சிறந்த 24 
பாரே சிறந்த 37 
பூமேவு பொன்மாது [ 
பொங்குதிருப்‌ பாற்கட 11 
பொற்பாம்‌ பசும்பொன்‌ 26 
போரிட்ட வயவீரர்‌ 18 
மஞ்ச டம்புய 38 
மணிகொண்ட தெண்டிரைக்‌ 6 
மதுவொழு கியதா 14 
மறைவலவ நீயுமோ 32 
மாதுவளர்‌ பொன்மேரு 4 
முண்ட காசனமூர்த்தி 31 
மும்மதி முக்குடை சா.வ. 
வண்டார்‌ மலர்சேர்‌ 15 
வர்த்தித்‌ இருக்கும்‌ 22 
வருந்திட்ட தனமா தர்‌ 41 
விண்டோய்‌ கொடிச்சிகர 48 
விண்ணி லமரர்‌ 30 
விந்தா சலத்தை நிகர்‌ 47 
விரைசெறி மலர்பொலி 20 


பிற்சேர்க்கை: 7 


சாத்தன்‌ வரலாறு 


சாத்தன்‌-—ஒரு பொதுப்‌ பெயர்‌ 


“சாத்தன்‌” என்பது மக்களுக்கும்‌ மாக்களுக்கும்‌ பொதுவாய்‌ 
வழங்கப்பட்டுவந்த திணைப்‌ பொதுப்‌ பெயர்‌ அகும்‌. ௮ஃறிணை, 
உயர்‌ திணை என்னும்‌ இருதிணையும்‌ குறித்துவரும்‌ இவ்வகைப்‌ பொதுப்‌ 
பெயரை “விரவுப்‌ பெயர்‌” என்றும்‌ “இயற்‌ பெயர்‌” என்றும்‌ வழங்குவர்‌. 
இதற்கு எடுத்துக்‌ காட்டாகத்‌ தொல்காப்பிய உரையாசிரியர்கள்‌ 
சாத்தன்‌, கொற்றன்‌ என்பவற்றைத்‌ தந்துள்ளனர்‌. 


இயற்‌ பெயர்‌ முன்னர்த்‌ தந்தை முறைவரின்‌ நிகழும்‌ சொற்‌ 
புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகச்‌ “சாத்தந்தை ,” “கொற்றந்தை? எனக்‌ 
காட்டியுள்ளனர்‌. ஆதலால்‌ சாத்தன்‌ என்னும்‌ பெயர்‌ இயற்‌ பெயராய்‌ 
வழங்கப்பட்ட தொன்றாகும்‌. அடைமொழிச்‌ சிறப்புடன்‌ வரும்பொழுது 
பெருஞ்‌ சாத்தன்றந்தை, பெருங்‌ கொற்றன்றந்தை, கொற்றங்‌ 
கொற்றன்‌ றந்தை, சாத்தங்‌ கொற்றன்‌ றந்தை என்று வரும்‌ எனக்‌ கூறு 
கின்றனர்‌. மக்கள்‌ முறையுணர்த்தும்‌ பெயர்‌ வரும்‌ பொழுது 
கொற்றங்‌ கொற்றன்‌, சாத்தங்‌ கொற்றன்‌ -எனவரும்‌. சாத்தங்‌ 
கொற்றன்‌ என்றால்‌ சாத்தனுக்கு மகனாகிய கொற்றன்‌ என்பதாம்‌. 


வழக்குப்‌ பயிற்சி 

“மரபேதானும்‌” நாற்சொல்‌ லியலான்‌ யாப்புவழிப்‌ பட்டன்று” 
என்னும்‌ தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ நூற்பாவில்‌ (80) பேராசிரிய 
ரும்‌ சாத்தன்‌ கொற்றன்‌ என்னும்‌ இப்‌ பெயர்களையே எடுத்தாண்டுள்‌ 
ளார்‌. பேராசிரியர்‌ இங்கே தரும்‌ விளக்கம்‌ வருமாறு : 


ஈ வழக்கெனவும்‌ செய்யுளெனவும்‌ இடைதெரியாமல்‌ ஒரு 
வாய்பாட்டான்‌ வழக்குஞ்‌ செய்யுளும்‌ ஆகி ஒரு சொற்‌ 
றொடரினைச்‌ சொல்லியதுபோலச்‌ செய்யுள்‌ செய்தல்‌ என்ற 
வாறு. “சாத்தனுண்டான்‌, கொற்றனுண்டான்‌” எனவும்‌, “சாத்த 
னுறங்கினான்‌ கொற்றனுறங்கினான்‌' எனவும்‌ “சாத்தனை அறி 
யாதார்‌ ஒருவரையும்‌ அறியாதார்‌ எனவும்‌, * சாத்தனிற்‌ 
கொற்றன்‌ போமே” எனவும்‌ நின்ற வழக்கியலை முறையானே 
ஆசிரியமும்‌ வெண்பாவும்‌ கலிப்பாவும்‌ வஞ்சியுமாகப்‌ 
பரப்பப்பட்ட யாப்புவழிப்‌ படுத்துக்‌ கண்டுகொள்க.” 

௮-7 


50 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


இவ்வாறாகச்‌ சாத்தன்‌ கொற்றன்‌ என்னும்‌ பெயர்களைத்‌ தொல்‌ 
கரப்பிய உரையாசிரியர்‌ நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில்‌ எடுத்‌ 
தாண்டுள்ளனச்‌. “சாத்தனை அறியாதார்‌ ஒருவரையும்‌ அறியாதார்‌, 
சாத்தனிற் கொற்றன்‌ போமே” என்பதனால்‌ சாத்தன்‌ என்னும்‌ பெயர்‌ 
எல்லாரானும்‌ அறியப்பட்ட தொன்றாம்‌ என்பது வெளிப்படை. 
இதற்குக்‌ காரணம்‌ சாத்தன்வழிபாடு தமிழகம்‌ எங்கும்‌ பரவியிரும்‌ 
தமையேயாகும்‌. 


“படர்க்கை முப்பெயரோ டணையிற்‌ சுட்டுப்‌ 
பெயர்பீன்வரும்‌ வினையெனிற்‌ பெயர்க்‌ கெங்கும்‌ 
மருவும்‌ வழக்கிடைச்‌ செய்யுட்‌ கேற்புழி” 


எனவரும்‌ கன்னூல்‌ நூற்பா (394) உரையில்‌, 
சாத்தன்‌ தெய்வம்‌, அவற்குப்‌ பலியிடுக,” 
“சாத்தன்‌ வந்தது, அதற்குப்‌ புல்லிடுக,” 


என்று உரைகாரர்‌ வரலாற்று விளக்கம்‌ தந்துள்ளனர்‌. ஆகவே, 
சாத்தன்‌ என்னும்‌ இப்‌ பெயர்‌ இயற்‌ பெயராய்த்‌ தெய்வத்தைச்‌ 
சுட்டும்‌ பெயராய்ப்‌ பண்டுதொட்டுப்‌ பெருவழக்காய்‌, எல்லார்க்கும்‌ 
அதிமுகமானதாய்‌ நிலவியமை தெரியவரும்‌. 


பெயர்க்‌ காரணம்‌ 


“சாத்து என்பது வணிகக்‌ குழுவைக்‌ குறிக்கும்‌. வண்டிகள்‌, 
எருதுகள்‌ முதலியவற்றின்மீது சரக்குகளை ஏற்றிக்‌ கூட்டங்‌ கூட்டமாக 
வாணிகத்தின்‌ நிமித்தம்‌ ஊர்ஊராகச்‌ சென்றுவந்த கூட்டம்‌ சாத்து 
எனப்பட்டது. எனவே, சாத்தன்‌ என்பது வாணிகக்‌ குழுவில்‌ உள்ள 
வன்‌, வாணிகம்‌ புரிவோன்‌ எனனும்‌ பொருள்பட்டு நிற்றல்‌ காணலாம்‌. 
“மாசாத்துவான்‌” என்பது பெருவணிகன்‌ என்னும்‌ பொருளில்‌ 
காரணப்‌ பெயராகும்‌. * பெருங்குடி வாணிகன்‌ பெருமட மகளே” 
எனக்‌ கண்ணகியை விளிக்கும்‌ கோவலன்‌ அவள்‌ தந்தையைப்‌ 
பெருங்குடி வாணிகன்‌ எனக்‌ குறிப்பீடுதலும்‌ காணலாம்‌. 


“மகாசாத்திரன்‌ * என்பது “மாசாத்தன்‌ என மாறி அமைந்தது 
எனக்‌ கருதுவார்‌ அடியார்க்குகல்லார்‌. *பாசண்டச்‌ சாத்தன்‌” என்‌ 
பதில்‌ உள்ள *பாசண்டம்‌” என்பதன்‌ பொருளைத்‌ தெளிவுபடுத்து 
மிடத்து அவர்‌ வளையாபதிப்‌ பாடல்‌ ஒன்றனை எடுத்துக்‌ காட்டித்‌ தம்‌ 
கருத்தினை நன்கு விளக்கியுள்ளார்‌. அவர்தம்‌ கருத்துரை வருமாறு: 


“பாசண்டம்‌ தொண்ணூற்றாுறுவகைச்‌ சமய சாத்திரத்‌ 
தருக்கக்‌ கோவை : 


சாத்தன்‌ வரலாறு 51 
“ பண்ணாற்‌ நிறத்திற்‌ பழுதின்‌ றி மேம்பட்ட 
தொண்ணூற்‌ றறுவகைக்‌ கோவையும்‌ வல்லவன்‌ 
விண்ணா றியங்கும்‌ விறலவ ராயினும்‌ 
கண்ணாறி நோக்கிக்‌ கடுககை செய்வான்‌ ? 
என்றார்‌ வளையாபதியிலுமாகலின்‌, இவற்றிற்கு முதலாயுள்ள 
சாத்திரங்களைப்‌ பயின்றவனாதலின்‌ மகாசாத்திரன்‌ என்பது 
அவற்குப்‌ பெயராயிற்று.” 
பாசண்டச்சாத்தன்‌ என்பான்‌ தெய்வமாதலின்‌ இவ்வாறு பெயர்க்‌ 
காரணம்‌ கற்பிக்கின்கிறார்‌ போலும்‌ ! 
தெய்வச்‌ சாத்தனின்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
“சாத்தன்‌ ? என்னும்‌ தெய்வத்தைச்‌ சாத்தா, சாத்தையன்‌, 
மாசாத்தன்‌, ஐயன்‌, ஐயனார்‌, அரிகரபுத்திரன்‌, அரியரபுத்திரன்‌, 
ஹரிஹரபுத்திரன்‌ என்றெல்லாம்‌ வழங்குவர்‌. நிகண்டு நூல்களும்‌ 
ஓயனருக்குரிய பெயராகச்‌ சிலவற்றைத்‌ தொகுத்துத்‌ தருகின்றன. 
அவற்றுள்‌, பழமையான நிகண்டுகள்‌ சிலவற்றுள்‌ காணும்‌ ஐயனார்க்‌ 
குரிய பெயர்களைக்‌ காண்போம்‌ : 


"கோழிக்‌ கொடியோன்‌, ”சாத வாகனன்‌, 
கோரி, *சாத்தன்‌--கடல்நிற “ஐயன்‌.” 
(திவாகரம்‌, தெய்வப்‌. 9) 
“1சாத வாகனன்‌, கோழிக்‌ கொடியோன்‌, 
சாத்தன்‌, “வெள்ளையானை வாகனன்‌, 
காரி, £செண்‌ டாயுதன்‌, ”கடல்நிற வண்ணன்‌, 
பூரணை கேள்வன்‌, புட்கலை மணாளன்‌, 
1௦ ஆரியன்‌, ! அறத்தைக்‌ காப்போன்‌, ' “யோக 
13அரிகர புத்திரன்‌,--!*ஐயன்‌ பெயரே.” 
(பிங்கலம்‌, வானவர்‌, 25) 
“காரி யூர்தி காரிக்‌ “குதிரை, 
கோழிக்‌ கொடியு மாகும்‌ என்ப.” (பிங்கலம்‌, வானவர்‌, 26) 
“காரியே, £புறத்தவன்‌, “பூங்கடல்‌ 
வண்ணன்‌, “நெடிய சாத்தாப்‌, 
பூரணை கேள்வன்‌, யோகி, 
*புட்கலைதன்‌ மணாளன்‌, 
ஒருமா சாத்தன்‌, £செண்டாயுதன்‌, 
வெள்ளை யூர்தி 
11 ஆரியன்‌, !2அறத்தைக்‌ காப்போன்‌, 
13 அரிகர குமரன்‌, ! “ஐயன்‌. (சூடாமணி, தேவப்‌. 28) 


52 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முந்திய நிகண்டு திவாகரம்‌ ஐயனாருக்கு ஐயன்‌ உட்பட ஐந்து 
பெயர்களைத்‌ தருகிறது. ஆனால்‌, பின்வந்த பிங்கல நிகண்டு சூடாமணி 
நிகண்டு ஆகியவை பத்திற்கும்‌ மேற்பட்ட பெயர்களைச்‌ சட்டி. 
யுள்ளன. அவற்றையும்‌ பிற வழக்குப்‌ பெயர்களையும்‌ அகர அடைவில்‌ 
காண்போம்‌ : 


அய்யனார்‌ (ஐயனார்‌) சாத்தன்‌ 

அரிகரகுமரன்‌ சாத்தா 
அரிகரபுத்திரன்‌ சாஸ்தா 
அரியரபுத்திரன்‌ சாதவாகனன்‌ 
ஹரிஹரபுத்திரன்‌ செண்டாயுதன்‌ 

அறத்தைக்‌ கரப்போன்‌ செண்டலங்காரன்‌ 

ஆரியன்‌ புட்கலைமனணாளன்‌ 

ஐயன்‌ புறத்தவன்‌ 
ஐயனார்‌ புறம்பணையான்‌ 
ஐயப்பன்‌ பூரணை கேள்வன்‌ 

கடனிறவண்ணன்‌ மாசாத்தான்‌ 
கடல்வண்ணன்‌ யோக 

காரி யோகேசன்‌ த 

காரிக்குதிரை (யாளி) வெள்ளையானை வாகனன்‌ 
காரி யூர்தி வெள்ளை யூர்தி 

கோழிக்கொடியோன்‌ 


இப்‌ பெயர்கள்‌ எல்லாமே காரணப்‌ பெயர்கள்‌. இவற்றுள்‌ சில 
ஒரே காரணம்‌ பற்றி அமைந்த வெவ்வேறு பெயர்களாகவும்‌ காணப்‌ 
படுகின்றன. கால அடைவில்‌ ஐயனாருக்கு வழங்கும்‌ பெயர்களின்‌ 
வளர்ச்சி அவருடைய வரலாறு மக்களிடையே பெருகி வளர்ந்த 
வகையையும்‌ காட்டுகின்றது எனலாம்‌. 


சங்க காலத்தில்‌ சாத்தன்‌ பெயர்‌ 


சங்கத்‌ தொகை நூல்களில்‌ பாடியோர்‌ பலரும்‌ பாடப்பட்டோருள்‌ 
சிலரும்‌, “சாத்தன்‌ * என்னும்‌ பெயரைப்‌ பூண்டுள்ளனர்‌ என்பது 
தெரிய வருகிறது. அழிசி கச்சாத்தனர்‌, ஆடுதுறை மாசாத்தனார்‌, 
ஆலம்பேரி சாத்தனார்‌, உறையூர்க்‌ கதுவாய்ச்‌ சாத்தனார்‌, கருவூர்க்‌ 
கதப்பிள்ளைச்‌ சாத்தனார்‌, கருவூர்ப்‌ பூதஞ்சாத்தனார்‌, தொண்டி ஆமூர்ச்‌ 
சாத்தனார்‌ முதலியன புலவர்‌ பெயர்களாகும்‌. மணிமேகலைக்‌ காவி 
யத்தைத்‌ தந்தவர்‌ மதுரைக்‌ கூலவாணிகன்‌ சத்தலைச்‌ சாத்தனார்‌ 
என்பதாம்‌. பாண்டியன்‌ 8ரன்‌ சாத்தன்‌, கருவூர்ச்‌ சேரமான்‌ சாத்தன்‌, 
ஒல்லையூர்‌ கழான்மகன்‌ பெருஞ்சாத்தன்‌ என்பன அரசர்கள்‌ சிலரும்‌ 
சாத்தன்‌ பெயரைக்‌ கொண்டிருந்தமையைப்‌ புலப்படுத்தும்‌. இவற்றை 


சாத்தன்‌ வரலாறு 53 


கோக்கும்போது சங்க நாளில்‌ சாத்தன்‌ என்னும்‌ பெயர்‌ பெரு வழக்‌ 
கிற்றுய்‌ ஊரொடும்‌ மற்றும்‌ பண்புகளோடும்‌ சார்ந்த அடைமொழி 
பெற்றும்‌ பெருக வழங்கியமை தெளிவாம்‌. “ந?” “பேரி” “பெரு” 
மா முதலிய சிறப்புணர்த்தும்‌ அடைமொழிகளும்‌ சாத்தன்‌ பெயருக்கு 
அமைந்தமையும்‌ சிந்திக்கத்‌ தக்கதொன்றாகும்‌. 


பிடவூர்ச்‌ சாத்தன்‌ 

சோழகாட்டுப்‌ பிடஷர்கிழான்‌ மகன்‌ பெருஞ்சாத்தன்‌ மேல்‌ மதுரை 
நக்கரரால்‌, “கடைநிலை த்‌ துறையில்‌ பாடப்பெற்ற புறநானூற்றுப்‌ 
பாடல்‌ ஒன்று உள்ளது (395). இப்‌ பெருஞ்சாத்தனை, 


சிறுகண்‌ யானைப்‌ பெறலருந்‌ தித்தன்‌ 
செல்லா நல்லிசை உறந்தைக்‌ குணாது 
இருங்கோ வேண்மான்‌ அருங்கடிப்‌ பிடவூர்‌ 
அறப்பெயர்ச்‌ சாத்தன்‌ கிளையேம்‌ பெரும !” 


(புறம்‌. 395 : 18- 21) 


என நக்கீரர்‌, * அறப்பெயர்ச்‌ சாத்தன்‌ : என்னும்‌ சிறப்பு அடைமொழி 
தந்து போற்றியுள்ளார்‌. இத்‌ தொடருக்கு அறத்தால்‌ புகழ்பெற்ற 
சாத்தன்‌ என்பது பொருள்‌. 


இப்‌ பகுதிக்குக்‌ குறிப்புரை எழுதிய டாக்டர்‌ உ.வே. சாமி 
நாதையர்‌ அவர்கள்‌ நக்கீரர்‌ பாடிய பிடவூர்ச்‌ சாத்தன்‌ அவ்வூரில்‌ 
கோயில்‌ கொண்டுள்ள தெய்வத்தின்‌ பெயரைப்‌ பெற்றவன்‌ என்று 
விளக்கம்‌ தந்துள்ளார்கள்‌. அவர்கள்‌ தரும்‌ கருத்துரை வருமாறு : 


“பிடவூர்‌ என்பது சோழநாட்டில்‌ உள்ளதொரு வைப்புத்‌ 
தலம்‌. அதில்‌, மாசாத்தனார்‌ கோயில்‌ ஒன்று உண்டு. அவர்‌ 
பெயரே இப்‌ பாட்டுடைத்‌ தலைவனுக்கு அமைந்துள்ளது 
போலும்‌. 


இவ்வாறு டாக்டர்‌ ஐயர்‌ அவர்கள்‌ கொண்டதற்கு மூலமான 
சான்றுக்‌ குறிப்புப்‌ பெரியபுராணத்தில்‌ உள்ளது. அதனையும்‌ அவர்கள்‌ 
உடன்‌ தந்துள்ளார்கள்‌. பெரிய புராணத்திலே கழறிற்றறிவாராகிய 
சேரமான்பெருமாள்‌ நாயனார்‌ புராணத்தில்‌ பிடவூர்‌ மாசாத்தனார்‌ 
என்னும்‌ தெய்வம்‌ சுட்டப்பட்டுள்ளார்‌. 


சேரமான்பெருமாள்‌ திருக்கயிலாயத்தில்‌ இறைவன்‌ திருமுன்னே 
தாம்‌ பாடிய திருவுலாப்புறத்தை அரங்கேற்றியபோது உடனிருந்து 
கேட்டறிந்து வந்த மாசாத்தனார்‌, அந்‌ நூலை உலகத்துக்கு வெளிப்‌ 
படுத்தியது பிடவூரிலேயே என்கின்றார்‌ தெய்வச்‌ சேக்கிழார்‌. 


54 அய்யனார்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


“சேரர்‌ காவலர்‌ விண்ணப்பம்‌ செய்தவத்‌ 
திருவுலாப்‌ புறமன்று 
சாரல்‌ வெள்ளியங்‌ கயிலையிற்‌ கேட்டமா 
சாத்தனார்‌ தரித்திக்தப்‌ 
பாரில்‌ வேதியர்‌ திருப்பிட வூர்தனில்‌ 
வெளிப்படப்‌ பகர்ந்‌ தெங்கும்‌ 
கார வேலைசூ முலகினில்‌ விளங்கிட 
நாட்டினர்‌ நலத்தரலே.? 
(பெரிய புரா. வெள்ளானை, 52) 
ஆகவே, பிடவூர்‌ மாசாத்தனார்‌ உலகமறிந்த தெய்வமாகவும்‌, சிவ 
சம்பந்தமுடையவரரகவும்‌ சேக்கிழார்‌ காலத்திற்கு முன்பே கருதப்‌ 
பட்டார்‌ என்பது தெரியவரும்‌. 


சிலப்பதிகாரத்தில்‌ சாத்தன்‌ 

சாத்தன்‌ கோயில்பற்றிய செய்திகள்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ 
காணப்படுகின்றன. *கனத்திறம்‌ உரைத்த காதை?யிலும்‌, “வரந்தரு 
காதை'யிலும்‌ சாத்தனின்‌ தெய்விகத்‌ திருவிளையாடல்கள்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


கண்ணகியின்‌ உயிர்த்தோழியாகிய தேவந்திக்குக்‌ கணவனாகச்‌ 
சரத்தனே மனித உருவில்‌ எட்டு ஆண்டுகள்‌ வாழ்ந்து, பின்‌ தன்‌ தெய்வ 
நலம்‌ காட்டிப்‌ பிரிந்த செய்தி உள்ளது. சாத்தன்‌ பிரிந்தபின்‌ தேவந்தி 
அத்‌ தெய்வக்‌ கோட்டத்தில்‌ வழிபாடு செய்து வாழ்ந்து வரலாயினாள்‌ 
என்பது வரலாறு. 


மாலதி என்பாள்‌ மாற்றுள்‌ குழந்தைக்குப்‌ பால்‌ கொடுத்தபோது, 
பால்‌ விக்க அந்தப்‌ பாலகன்‌ இறந்தான்‌. மாலதியோ தன்‌ கணவனும்‌ 
இளையாளும்‌ தன்மேல்‌ பழிசுமத்துவரே என்று அஞ்சி, இறந்த குழந்தை 
யைக்‌ கையில்‌ ஏந்திக்கொண்டு, கோயில்கள்தோறும்‌ சென்று வரம்‌ 
வேண்டி அலைந்தாளாம்‌. தன்‌ கோயிலில்‌ வரம்‌ “வேண்டிக்‌ கிடந்த 
அவளுக்கு இரங்கிய சாத்தனே குழந்தையாய்‌ மாறிவந்த செய்தி 
களும்‌ பிறவும்‌ பின்வரும்‌ பாடற்‌ பகுதியால்‌ தெரியவரும்‌. 


“பால்விக்‌இப்‌ பாலகன்‌ தான்சோர மாலதியும்‌ 
பார்ப்பா ஜெடுமனையாள்‌ என்மேற்‌ படாதனவிட்டு 
ஏற்பன கூறாரென்‌ றேங்கி மகக்கொண்டு 
அமரர்தருக்‌ கோட்டம்‌ வெள்ளானைக்‌ கோட்டம்‌ 
புகர்வெள்ளை நாகர்தங்‌ கோட்டம்‌ பகல்வாயில்‌ 
உச்சிக்‌ உழான்கோாட்டம்‌ ஊர்க்கோட்டம்‌ வேற்கோட்டம்‌ 
வச்சிரக்‌ கோட்டம்‌ புறம்பணையான்‌ வாழ்கோட்டம்‌ 
நிக்கந்தக்‌ கோட்டம்‌ நிலாக்கோட்டம்‌ புக்கெங்கும்‌ 
தேவிர்காள்‌ எம்முறுநோய்‌ தீர்மென்று மேவியோர்‌ 
பாசண்டச்‌ சாத்தற்குப்‌ பாடு டம்‌ தாளுக்கு 
ஏசும்‌ படியோர்‌ இளங்கொடியாய்‌ ஆசிலாய்‌ 


சாத்தன்‌ வரலாறு 55 


செய்தவ மில்லோர்க்குத்‌ தேவர்வரங்‌ கொடார்‌ 
பொய்யுரை யேயன்று பொருளுரையே கையிற்‌ 
படுபிணம்‌ தாவென்று பறித்தவள்‌ கைக்கொண்டு 
சுடுகாட்டுக்‌ கோட்டத்துத்‌ தூங்கிருளிற்‌ சென்றாங்கு 
இடுபிணம்‌ தின்னும்‌ இடாகினிப்‌ பேய்வாங்கி 
மடியகத்‌ திட்டாள்‌ மகவை இடியுண்ட 
மஞ்ஞைபோல்‌ ஏங்கி அழுதாளுக்‌ கச்சாத்தன்‌ 
அஞ்ஞைநீ ஏங்கி அழலென்று முன்னை 
உயிர்க்குழவி காணாயென்‌ றக்குழவி யாய்ஓர்‌ 
குயிற்பொதும்பர்‌ நீழல்‌ குறுக, அயிர்ப்பின்‌ றி 
மாயக்‌ குழவி யெடுத்து மடித்திரைத்துத்‌ 
தாய்கைக்‌ கொடுத்தாள்‌ அத்‌ தையலாள்‌. தூய 
மறையோன்பின்‌ மாணியாய்‌ வான்பொருட்‌ கேள்வித்‌ 
துறைபோய்‌ அவர்முடிந்த பின்னர்‌ இறையோனும்‌ 
தாயத்தா ரோடும்‌ வழக்குரைத்துத்‌ தந்தைக்கும்‌ 
தாயர்க்கும்‌ வேண்டும்‌ கடன்கழித்து மேயநாள்‌ 
தேவந்தி என்பாள்‌ மனைவி அவளுக்குப்‌ 

பூவந்த உண்கண்‌ பொறுக்கென்று மேவித்தன்‌ 
மூவா இளகநலம்‌ காட்டியெம்‌ கோட்டத்து 

நீவா எனவுரைத்து நீங்குதலும்‌ தூாமொழி 

ஆர்த்த கணவன்‌ அகன்றனன்‌ போயெங்கும்‌ 
தீர்த்தத்‌ துறைபடிவேன்‌ என்‌ றவனைப்‌ பேர்த்திங்ஙன்‌ 
மீட்டுத்‌ தருவாய்‌ எனஒன்‌ றன்‌ மேலிட்டுக்‌ 
கோட்டம்‌ வழிபாடு கொண்டிருப்பாள்‌ £ 


(சிலப்‌. கனாத்‌. 5-40) 


தேவந்தி யார்‌, அவளுக்கும்‌ தெய்வச்‌ சாத்தனுக்கும்‌ உள்ள 
தொடர்பு என்ன என்பவற்றை இக்‌ கனாத்திறம்‌ உரைத்த காதைப்‌ 
பகுதி விளக்குகிறது. 


மாலதி சென்று வரம்‌ வேண்டிய கோயில்களுள்‌ ஒன்று புறம்பணை 
யான்‌ வாழ்கோட்டம்‌. புறம்பணையான்‌ என்பது ந௩கர்ப்புறத்தேவைத்து 
வணங்கப்படும்‌ மாசாத்தன்‌ ஆவன்‌. தான்‌ சென்ற இடங்களிலே 
தெய்வங்கள்‌ இரங்காதொழிய அவள்‌ பாசண்டச்‌ சாத்தனின்‌ கோயிலில்‌ 
துயர்‌ தீர்க்கவேண்டி வரம்‌ கிடந்தாள்‌ என்று உள்ளது. அப்படியாயின்‌, 
முன்னர்‌ அவள்‌ சென்ற புறம்பணையான்‌ வாழ்‌ கோட்டமும்‌ பாசண்டச்‌ 
சாத்தன்‌ கோட்டமும்‌ வேறு வேரு என ஓர்‌ ஐயம்‌ நிகழ்கிறது. இங்கு 
இளங்கோவடிகள்‌ சொல்லிச்‌ செல்லுகின்ற முறைமையைப்‌ பார்க்கும்‌ 
போது புறம்பணையானும்‌ பாசண்டச்‌ சாத்தனும்‌ இருவேறு தெய்வங்‌ 
கள்‌ என்றே கொள்ள இடமுள்ளது. 


முதலில்‌ அமரர்தருக்‌ கோட்டம்‌ முதலாக நிலாக்கோட்டம்‌ ஈறாக 
அவள்‌ சென்ற பத்துக்‌ கோயில்களுள்‌ எட்டாவதாகப்‌ புறம்பணயான்‌ 


56 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வாழ்‌ கோட்டம்‌ சுட்டப்பட்டுள்ளது. “புறம்பணையான்‌? என்பதற்கு 
“மரசாத்தன்‌' எனச்‌ சிலப்பதிகார அரும்பத உரையாசிரியர்‌ விளக்கம்‌ 
தருகிறார்‌. அடியார்க்கு கல்லார்‌ “சாதவாகனன்‌ கோயில்‌” என்று 
குறிப்பீடுகின்றார்‌. இத்‌ தெய்வங்கள்‌ தன்‌ துயர்தீராமையால்‌ பின்னர்‌ 
மாலதி பாசண்டச்‌ சாத்தன்‌ கோயிலில்‌ வரம்‌ வேண்டிக்‌ கிடந்தாள்‌. 
பாசண்டச்‌ சாத்தன்‌ என்பதற்குச்‌ “சாத்தன்‌ என்கிற ஐயன்‌ 
கோயிலிலே' என்று அரும்பதவுரையாசிரியரும்‌, ‘தொண்ணுற்றாறு 
வகைச்‌ சமயசாத்திரங்களைப்‌ பயின்ற சாத்தன்‌” என அடியார்க்கு 
நல்லாரும்‌ விளக்கம்‌ தருகின்றனர்‌. 


புறம்பணையானாகிய மாசரத்தன்‌ கோயிலையடுத்து அருகர்‌ கோயி 
லான நிக்கந்தக்‌ கோட்டம்‌ சொல்லப்பட்டுள்ளது. அருக தேவரின்‌ 
அறங்காக்கும்‌ காவல்‌ தெய்வமாகச்‌ சாத்தனார்‌ சொல்லப்படுகருர்‌. 
எனவே, அவள்‌ முற்படச்‌ சென்ற மாசாத்தன்‌ அருகசமயத்தார்‌ வழி 
பட்ட சாத்தன்‌ கோயிலாதல்‌ வேண்டும்‌. 


பின்னர்‌, மாலதி வரம்‌ வேண்டிக்‌ கிடந்த கோயிலாகிய பாசண்டச்‌ 
சாத்தன்‌ கோயில்‌ பிற சமயத்தார்‌--வைதிக சமயத்தார்‌ வழிபட்ட 
சாத்தன்‌ கோயிலாதல்‌ வேண்டும்‌. பாசண்டன்‌ என்றால்‌ புறச்சமயத்‌ 
தான்‌ என்றும்‌, பாசண்டி மூடம்‌ என்றால்‌ புறச்சமயத்தினரைப்‌ போற்‌ 
றும்‌ மடமை என்றும்‌ (அறகெறிச்‌. 16) சமணர்கள்‌ கொள்வார்கள்‌. 
ஆகவே, பாசண்டச்‌ சாத்தன்‌ சமணசமயத்தாரல்லாத பிறசமயத்தவர்‌ 
வழிபட்ட தெய்வமாதல்‌ வேண்டும்‌. 


தேவந்தி என்பாள்‌ சோமகுண்டச்‌ சூரியகுண்டத்‌ தீர்த்தத்துறை 
படிந்து காமவேள்‌ கோட்டம்‌ தொழுதால்‌ கணவனொடு பிரிவின்றி வாழ்‌ 
வார்‌ என்று கண்ணகிக்குக்‌ கூறி, அவளை நீராட அழைத்தபோது, சமண 
மதச்சார்பினளாகிய கண்ண௫, தனக்கு அது பெருமை தருவதன்று 
என  மறுத்துவிடுகிறுள்‌. சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ மாடலமறை 
யோனும்‌ வைதிகச்‌ சமயச்‌ சார்பினனாகவே உள்ளான்‌. ஆதலால்‌, 
இவர்கள்‌ போற்றிய பாசண்டச்‌ சாத்தன்‌ வைதிக சமயத்தார்‌ வணங்‌ 
இய கடவுளாவான்‌. இவ்வாறாகச்‌ சாத்தன்‌ சமணராலும்‌ பிறராலும்‌ 
வழிபட்ட கடவுளாய்‌ இருத்தலினால்‌ இத்‌ தெய்வம்‌ பற்றிய செய்திகளில்‌ 
சில குழப்பங்களும்‌ கால அடைவில்‌ சேர்ந்து வந்துள்ளன. 


பாசண்டச்‌ சாத்தன்‌ கோயில்‌ பெளத்தமதத்தார்‌ வழிபட்ட கோயி 
லாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதுகிறார்‌ திரு. பி. எல்‌. சாமி அவர்கள்‌. 
மேலும்‌, அவர்கள்‌ சங்ககாலத்தில்‌ இருந்த சாத்தன்‌ தெய்வம்‌ பெளத்‌ 
தரின்‌ தெய்வமாகவே இருந்திருக்கலாம்‌, அல்லது சமணரின்‌ தெய்வ 
மாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. வைதிக மதத்தினரின்‌ தெய்வமாக இரும்‌ 
இருக்க இயலாது என்றும்‌ துணிகறார்‌.' இது மேலும்‌ சிந்திக்கத்தக்கது. 


1. ஆராய்ச்சி: மலர்‌ 4, இதழ்‌ 2, ஜனவரி 74, சாத்தன்‌ வழிபாடு--பி.எல்‌ சாமி, 
பக்‌. 135. 


சாத்தன்‌ வரலாறு 57 


தேவந்தி, மாங்காட்டு மறையோன்‌, மாடல மறையோன்‌ ஆகியோர்‌ 
வைதிக சமயச்‌ சார்புடையராய்‌, ௮ம்‌ மதக்கோட்பாடுகளை வலியுறுத்து 
வோராய்ச்‌ சிலப்பதிகாரத்தில்‌ இடம்‌ பெறுகின்‌ மையால்‌, வைதிக 
சமயத்தாரின்‌ எழுச்சியும்‌ அந்நாளில்‌ இருந்தமை தெரியவருகிறது. 
ஆதலால்‌, வைதிகச்‌ சமயச்‌ சார்பிலும்‌ சாத்தன்‌ வழிபாடு வளர்தல்‌ 
இயல்பே. சமண-புத்தர்‌ கோட்பாடுகள்‌, தெய்வங்கள்‌, வழிபாட்டு 
முறைகள்‌ சிலவற்றை வைதிக சமயத்தாரும்‌ தம்‌ மதத்துள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளனர்‌ என்பது வரலாற்று உண்மையாகும்‌. 


சிலர்‌ புறம்பணையானாகிய மாசாத்தனும்‌ பாசண்டச்‌ சாத்தனும்‌ 
ஒருவரே என்றும்‌ கொள்கின்றனர்‌. இவர்கள்‌, மாலதி மீண்டும்‌ 
முன்னர்ச்சென்ற புறம்பணையானாகிய பாசண்டச்‌ சாத்தன்‌ கோயி 
லுக்கே சென்று வரம்‌ வேண்டிக்‌ கிடந்தாள்‌ என்று உரைக்கின்றார்கள்‌.? 
பாடற்போக்கு இவ்வாறு கொள்வதற்கு ஏற்றபடி இருப்பதாகத்‌ 
தோன்றவில்லை. 


வரந்தரு காதையில்‌ கண்ணகிக்குக்‌ கடவுள்‌ - மங்கலம்‌ செய்து 
செங்குட்டுவன்‌ எடுத்த விழாக்‌ காணச்‌ சென்றிருந்த தேவந்தி தெய்வா 
வேசமுற்று மாடல மறையோனிடம்‌ செப்பிய மொழிகளும்‌ நிகழ்த்து 
வித்த அற்புத நிகழ்ச்சிகளும்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளன : 


“தெய்வமுற்‌ நெழுந்த தேவந்‌ திகைதான்‌ 
பாசண்‌ டன்யான்‌ பார்ப்பனி தன்மேல்‌ 
மாடல மறையோரய்‌ வந்தேன்‌ என்றலும்‌” 


(சிலப்‌. வரந்தரு. 45-69) 


என்று உள்ளது. சாத்தனை வழிபட்டுவந்தவளும்‌ தனக்கு மனைவியாய்‌ 
எட்டாண்டு இருந்தவளுமான தேவந்திமேல்‌ பாசண்டச்‌ சாத்தன்‌ 
ஆவேசித்துப்‌ பேசினான்‌ என்பது சுட்டப்படுகிறது. சாத்தன்‌ மக்களின்‌ 
மேல்‌ ஆவேசித்து அருள்மொழி வழங்குவான்‌ என்பதும்‌ அற்றைநாள்‌ 
மக்கள்‌ கொண்டிருந்த நம்பிக்கை ஆகும்‌ என்பது வரந்தரு காதை 
நிகழ்ச்சிகளால்‌ புலனாகின்றது. 


பக்தி இயக்கக்‌ காலத்தில்‌ சாத்தன்‌ 

சிலப்பதிகார காலத்திலே சமணர்‌, பெளத்தர்‌ வழிபடு தெய்வமா 
யிருந்த சாத்தன்‌ ஏனைய வைதிக சமயத்தாராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டிருந்த செய்தியைத்‌ தேவந்தி முதலியோர்‌ வரலாற்றுள்‌ கண்டோம்‌. 
தேவாரம்‌ பாடிய மூவர்‌ காலத்தில்‌ சாத்தனைச்‌ சிவனுடைய மகனாகச்‌ 
சொல்லுகின்ற வரலாறு நாட்டில்‌ பரவிவிட்டது. சைவர்களும்‌ 
சிவகுமாரனாகிய முருகனை வழிபடுவதுபோலச்‌ சாத்தனையும்‌ வழிபடத்‌ 


2. சிலப்பதிகாரம்‌ : பெருமழைப்புலவர்‌ பொ. வே. சோமசுந்தரனார்‌ புத்துரை. 


௮-0 


58 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தொடங்கினர்‌. சிவன்‌ கோயில்களில்‌ இடம்பெறும்‌ தெய்வங்களுள்‌ 
ஒருவராகவும்‌ இச்‌ சாத்தன்‌ இடம்‌ பெற்றிருத்தல்‌ கூடும்‌. 


திருநாவுக்கரசர்‌ தரும்‌ செய்தி 


இருகாவுக்கரசர்‌ தாம்‌ பாடிய திருப்பயற்றூர்த்‌ திருப்பதிகத்திலே, 
* பார்த்தனுக்‌ கருளும்‌ வைத்தார்‌ பாம்பரை யாட வைத்தார்‌ 
சாத்தனை மகனா வைத்தார்‌ சாமுண்டி சாம வேதம்‌ 
கூத்தொடும்‌ பாட வைத்தார்‌ கோளரா மதியம்‌ நல்ல 
தீர்த்தமும்‌ சடைமேல்‌ வைத்தார்‌ திருப்பயற்‌ நூர ஒரே 
(தேவார.4:32:5) 


என்னும்‌ பாடலில்‌ சிவபெருமான்‌ சாத்தனை மகனாகக்‌ கொண்டார்‌ 
என்னும்‌ செய்தியைத்‌ தெரிவித்துள்ளார்‌. 


ஆழ்வார்களின்‌ அருளிச்செயல்கள்‌ 


இருமங்கையாழ்வார்‌ தாம்‌ பாடிய சிறிய திருமடலில்‌ சாத்தனைச்‌ 
சிறு தெய்வமாகச்‌ சுட்டுகன்றார்‌. திருமாலின்‌ பேரழகில்‌ ஈடுபட்டு 
மயங்கி உடல்‌ நலம்‌ இழந்த பெண்ணுக்காக அவளுடைய அன்னை 
சாத்தன்‌ என்னும்‌ தெய்வத்திற்கு நேர்ந்தாளாம்‌. ஆனால்‌, அவளுடைய 
மகளின்‌ கோயோ சற்றும்‌ குறையவில்லை. அது குறித்துக்‌ காதல்‌ 
கொண்ட மகளே பேசுவதுபோலத்‌ திருமங்கைமன்னன்‌, 


* ஆரானும்‌ சொல்லிற்றும்‌ கொள்ளேன்‌--அறிவழிந்து 
தீரா வுடம்பொடு பேதுறுவேன்‌ கண்டிரங்கி 

ஏரார்‌ கிளிக்களெவி எம்மனைதான்‌ வந்தென்னைச்‌ 
சீரார்‌ செழும்புழுதிக்‌ காப்பிட்டுச்‌--செங்குறிஞ்சித்‌ 
தாரார்‌ நிறமாலச்‌ சாத்தற்குத்‌ தான்பீன்னும்‌ 
நேரா தனஒன்று நேர்ந்தாள்‌ அதனாலும்‌ 

தராதென்‌ சிர்தைகோய்‌ தீராதென்‌ பேதுறவு !” 


(சிறிய திருமடல்‌ : 14-18) 


என்று பாடுகின்றார்‌. இங்கே சாத்தனுக்கு நேர்ந்தும்‌ தலைவியின்‌ 
கோய்‌ தணியவில்லை என்பதனால்‌ அச்‌ சாத்தனுக்கு மேம்பட்டவன்‌ 
இருமால்‌ ஒருவனே என்பதும்‌, அவனே நோய்‌ தீர்க்கவல்ல பெரியோன்‌ 
என்பதும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளமை காணலாம்‌. பக்தி இயக்கக்‌ 
காலத்தில்‌ சைவம்‌, வைணவம்‌ முதலிய மதத்தைச்‌ சார்ந்த மக்களும்‌ 
சாத்தனச்‌ சிறு தெய்வங்களுள்‌ ஒன்றாகக்‌ கொண்டு வழிபட்டு 
வரலாயீனர்‌ என்று கொள்ளலாம்‌. 


திருமாலிடம்‌ மோகமுற்ற ஒரு பெண்ணினுடைய மயக்க நோயின்‌ 
உண்மையறியாது, அவளுக்குற்றதனைச்‌ சிறுதெய்வத்தின்‌ அணங்‌ 


சாத்தன்‌ வரலாறு 59 


"காக எண்ணித்‌ தாய்மார்‌ வழிபாடு செய்யத்‌ தொடங்க அதனைத்‌ 
தோழி விலக்குகிற முறையில்‌, 


£ இசைக்கின்‌ ற தேயிவள்‌ தோயிது மிக்க பெருந்தெய்வம்‌ 
ற ருந்த 
இசைப்பின்‌ றி நீரணங் காடும்‌ இளந்தெய்வம்‌ மன்றிது” 


என்னும்‌ திருவாய்மொழிப்‌ பாசுரம்‌ அமைந்துள்ளது (4-6-2). பேருரை 
யான ஈடு இதற்கு விளக்கம்‌ தரும்பொழுது, பகவத்‌ சம்பந்தம்‌ பெற்ற 
“வர்களிடம்‌ வேறு இளந்தெய்வங்கள்‌ எதுவும்‌ செய்யாது என்று 
விளக்க வந்த இடத்தில்‌, குடிமகன்‌ ஒருவனுக்கு ஐயனாரேறி வந்து நலிந்த 
“கதை ஒன்றை எடுத்துக்கூறுகிறது. நம்மாழ்வார்‌ உரைத்தபடி 
ஐயனார்‌ ஓர்‌ இளந்தெய்வமாகக்‌ கருதப்பட்டார்‌ என்பது விளக்கமாகும்‌. 


சாத்தன்‌ அவதாரக்‌ கதை 


"' திருமால்‌ பத்து அவதாரம்‌ எடுத்துவந்து உலகில்‌ தீமை களைந்து 
நல்லோர்க்கு உறுதுணையாய்‌ அறம்நிலை நிறுத்திய கதைகள்‌ பல உள. 
மச்சாவதாரம்‌ தொடங்கிக்‌ கற்க அவதாரம்‌ வரை கூறப்படும்‌ இப்‌ 
பத்து அவதாரங்களையே யன்றி அவர்‌ பக்தர்களின்‌ பொருட்டாக 
வ்ந்து நிகழ்த்திய லீலைகளை, பக்த மான்மியம்‌” போன்ற நூல்களில்‌ 
காணலாம்‌. - தேவர்‌ துயர்‌ தீர்க்க முருகன்‌ அவதாரம்‌ செய்தது 
போலவே சாத்தனாரின்‌: அவதாரக்‌ கதையும்‌ உள்ளது. சாத்தனாரை 
உலகைக்‌ காக்கும்‌ காவல்‌ தொழிலில்‌ சிவபெருமான்‌ வைத்தார்‌ என்று 
புராணங்கள்‌ பேசுகின்‌ றன. 


பாற்கடல்‌ கடைந்த கதை 


தேவர்களும்‌ அசுரர்களும்‌ ஒன்றுகூடிப்‌ பாற்கடல்‌ கடைந்த 
காலத்து அமுதம்‌ பிறந்தது. அதனை, உடல்‌ வலிமை வாய்ந்த அசுரர்கள்‌ 
கைப்பற்றிக்கொண்ட நிலையில்‌, திருமால்‌ எல்லாரும்‌ கண்டு காமுறும்‌ 
ஓர்‌ அழகிய மோகினிப்‌ பெண்ணாக வந்தார்‌. தேவருக்கும்‌ அசுரருக்கும்‌ 
தானே அமுதத்தைப்‌ பகிர்ந்தளிப்பதாக அவர்களை இருகூறாய்‌ அமர்த்தி, 
மால்மோகினி. அமுதம்‌ வழங்கலாயினாள்‌. மோகினியின்‌ அழகில்‌ 
உள்ளம்‌ பறிகொடுத்திருந்த அசுரர்களின்‌ கண்முன்னேயே தேவர்‌ 
களுக்கு அமுதம்‌ வழங்கி, அவர்களை ஏமாற்றிச்‌ சென்றனள்‌ மோகினி. 


பின்‌, திருமால்‌ கயிலாய மலைக்குச்‌ சென்றபோது சிவபெருமான்‌ 
நிகழ்ந்தது * கேட்டுத்‌ திருமாலின்‌ மோகினி உருவத்தைக்‌ காட்டச்‌ 
"சொன்னாராம்‌. திருமாலும்‌ முன்னைய மோகினி உருவெடுக்க அது 
கண்டு சிவனும்‌ மோகமுற்றவராய்‌ அம்மோகினியைச்‌ சேரவே சாத்தன்‌ 
பிறந்தான்‌ என்று புராணக்‌ கதை உள்ளது. சிவனுக்கும்‌ திருமாலுக்கும்‌ 
பிறந்த புத்திரராதலால்‌, * அரிகரபுத்திரர்‌” என்றும்‌ பெயர்‌ பெற்றார்‌ 
என்பர்‌. * மோகினிசுதன்‌ என்றும்‌ இவரைக்‌ குறிப்பிடுகின்‌ றனர்‌. 


60 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


“பெண்ணாகி யின்னமுதம்‌ வஞ்சித்‌ தானை 
பீறையெயிற்றன்‌ றடலரியாய்ப்‌ பெருகி னானை ? 
என்று தொடங்கும்‌ பெரிய திருமொழிப்‌ பாசுரத்தில்‌ (2-5-8) திருமங்கை 
மன்னனும்‌ மோகினி அவதார நிகழ்ச்சிக்‌ குறித்துப்‌ பாடியுள்ளமை 
காணலாம்‌. 


திருமால்‌ சிவபெருமானுடைய சத்தியாகிய தேவியே என்னும்‌ 
கருத்துத்‌ தேவார காலத்திற்கு முற்பட்டே வழங்கி வந்திருக்க 
வேண்டும்‌. 
*அரியலால்‌ தேவி இல்லை 
ஐயன்‌ ஐயாற னார்க்கே” 


என்கிறார்‌ திருநாவுக்கரசர்‌. 
பஸ்மாசுரன்‌ கதை 

ஐயஜஞரின்‌ அவதாரம்‌ குறித்து மற்றொரு புராணக்‌ கதையும்‌ 
உள்ளது. சுகன்‌ என்னும்‌ அசுரனின்‌ குமாரனாகிய விருகாசுரன்‌ 
சிவபெருமானை நோக்கிப்‌ பெருந்தவம்‌ இயற்றினான்‌. இவனுடைய 
பக்திநிலைக்‌ கண்டு சிவபெருமான்‌ அவனுக்குக்‌ காட்சிக்கொடுத்து 
அவன்‌ வேண்டும்‌ வரம்பற்றி வினாவினாராம்‌. அப்பொழுது, அவன்‌ 
தான்‌ எவருடைய தலையில்‌ கைவைத்தாலும்‌ அவர்கள்‌ இறக்கவேண்டும்‌ 
என்று கேட்கச்‌ சிவனும்‌ அவ்வாறே ஆகுக என வரம்‌ தந்தார்‌. வரத்‌ 
இன மெய்ப்பித்து அறிய அந்த அசுரன்‌ சிவபெருமான்‌ தலையிலேயே 
கைவைக்க எத்தனிக்கவே சிவபெருமான்‌ மறைந்தார்‌. உடன்தானே, 
இருமால்‌ அசுரன்முன்‌ அழகிய பெண்‌ வடிவாய்த்‌ தோன்‌ நினார்‌. 
அசுரன்‌ அப்‌ பெண்ணை விரும்பிப்‌ பின்செல்ல அவள்‌ நீராடி வருக எனக்‌ 
கூறினாளாம்‌. அசுரன்‌ நீராடும்போது அறியாது தன்‌ கையைத்‌ தன்‌ 
தலையிலே வைத்துக்கொண்டு இறந்தான்‌. வேறுசில புராணங்களில்‌ 
அசுரன்முன்‌ தோன்றிய பெண்‌ தன்னோடு நடனமாட அழைத்தாள்‌ 
என்றும்‌, தான்‌ ஆடுவதுபோல்‌ எல்லாம்‌ ஆடவேண்டும்‌ என்று உரைத்‌ 
தாள்‌ என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒருப்பட்ட அசுரன்‌ 
தன்னை மறந்து மோகினிப்‌ பெண்‌ ஆடுவதுபோலெல்லாம்‌ ஆடினானாம்‌. 
அவள்‌ தன்‌ தலைமேல்‌ கைகவித்து ஆட, அதுபோலவே அசுரனும்‌ தன்‌ 
கையைத்‌ தலைமேல்‌ வைக்கவே இறந்தான்‌ என்று சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. இந்த அசுரனைப்‌ பஸ்மாசுரன்‌ என்று குறிப்பிடுவர்‌. 


இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சிவபெருமான்‌ பெண்ணுருக்‌ கொண்ட 
இருமாலாம்‌ மோகினியுடன்கூடி அரிகரபுத்திரனைத்‌ தந்தார்‌ என்று 
சொல்லப்படுகிறது. 
தாருகாவனத்து இருடி கதை 


தாருகாவனத்து இருடிகளின்‌ செருக்கையும்‌ அவர்களுடைய மனைவி 
யரின்‌ ஆணவத்தையும்‌ அடக்கும்‌ பொருட்டாகச்‌ சிவன்‌ பிச்சாடனத்‌ 


சாத்தன்‌ வரலாறு 61 


திருக்கோலமும்‌, திருமால்‌ மோகினித்‌ திருக்கோலமும்‌ பூண்டுவந்தனர்‌. 
திருமால்‌ முனிவரிடம்‌ செல்ல, அவர்கள்‌ எல்லோரும்‌ மால்மோகினி 
யைக்‌ கண்டு மயங்கி அவர்‌ பின்னால்‌ சென்றனர்‌. அதுபோலவே, 
மூனிவரின்‌ தேவியரிடம்‌ பிச்சாடனக்‌ கோலத்தில்‌ சென்ற சிவமூர்த்தி 
யைக்‌ கண்டு அவள்‌ மனம்‌ நெகிழ்ந்து, அத்‌ தேவியர்‌ தம்‌ கற்பினை இழக்‌ 
தனர்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ பிச்சாடனரும்‌ மோகினியும்‌ ஒருங்கு 
சேர ஐயனார்‌ பிறந்தனர்‌ என்றும்‌ புராண வரலாறு ஒன்று உண்டு. 


தமிழ்க்‌ கலைக்களஞ்சியம்‌, * தாருகாவனத்து இருடிகளின்‌ ஆணவ 
மாதி இறுமாப்புக்களை அடக்குவதற்கு அரியும்‌ அரனும்‌ எழுந்தருளிய 
காலத்து மோகினியாகி நின்ற மகாவிஷ்ணுவின்பால்‌ அரனுக்கு 
மகனாகத்‌ தோன்‌ றியவர்‌? என்று இந்தக்‌ கதையை மட்டுமே சிறப்பாக 
எடுத்துக்காட்டியுள்ளது. 


இவ்வாறாக, எல்லாப்‌ புராணக்‌ கதைகளும்‌ அரனும்‌ அரியும்‌ கூடிய 
காலத்து ஐயனார்‌ பிறந்தார்‌ என்பதுபற்றிப்‌ பின்னால்‌ புனையப்பட்டன 
என்பது வெளிப்படை. 


புராணங்களில்‌ சாத்தன்‌ கதை 


திருமால்‌ மோகினி வடிவில்‌ வெளிப்பட்ட காலத்துச்‌ சிவன்‌ அணைய 
அவரித்த மைந்தனே சாத்தனாகிய ஜயனார்‌ எனப்‌ பேசப்படும்‌ அவ 
தாரக்‌ கதையைப்‌ புராணங்களும்‌ போற்றி உரைக்கின்றன. 
“சிவனணைஞ்ச பெருமாள்‌ ? என ஒரு பெயரும்‌ பெருமாளுக்குப்‌ பிறந்து 
விட்டது. சிவன்‌ சேர்க்கையால்‌ பிறந்த பெருமாள்‌ என்று கொண்டால்‌ 
இப்‌ பெயர்‌ ஐயனாரைக்‌ குறிப்பதாகும்‌. சிவன்‌ திருமால்‌ சேர்க்கை 
யால்‌ பிறந்த ஐயனாருக்கு, : அரிகரபுத்திரன்‌? என்னும்‌ காரணப்‌ 
பெயரும்‌ ஏற்படலாயிற்று. அரி - திருமால்‌. அரன்‌ - சிவன்‌. சிவனும்‌ 
திருமாலும்‌ ஒருசேரப்‌ பெற்ற தேவப்‌ பிறவி ஐயனார்‌. இவருடைய 
பிறப்பினையும்‌ இவர்‌ காவல்‌ தெய்வமாய்‌ விளங்கும்‌ பாங்கினையும்‌ 
கந்தபுராணம்‌ முதலிய பல நூல்கள்‌ விளக்கமாய்‌ எடுத்துரைக்கின்றன. 


கந்தபுராணம்‌ 


கந்தபுராணத்தில்‌ இரண்டாவதான அசுர காண்டத்திலே 32ஆம்‌ 
படலமாக, *மகாசாத்தாப்‌ படலம்‌” அமைக்கப்பட்டுள்ளது. இப்‌ 
படலத்தில்‌ ஐயனார்‌ அவதார நிகழ்ச்சிகளும்‌, அவர்தம்‌ மேன்மையும்‌ 
சிறப்புறப்‌ பேசப்படுதல்‌ காணலாம்‌. தமிழிலுள்ள புராண வரலாறு 
களுள்‌, சாத்தன்‌ கதை விரிவாக முதலில்‌ பேசப்படுவது இந்தப்‌ 
புராணத்தில்தான்‌. எனவே, இக்‌ கந்தபுராணத்தில்‌ கச்சியப்ப 
சிவாசாரியர்‌ தரும்‌ கதைச்‌ சித்திரத்தை நோக்குவோம்‌. 


தேவர்களும்‌ அசுரர்களும்‌ இணைந்து அமுதம்‌ பெறவேண்டிப்‌ 
பாற்கடலைக்‌ கடைந்தனர்‌. இடையூறுகளைத்‌ தூண்டிப்‌ பெரிதும்‌ முயன்று 


62 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அமுதம்‌ எழச்‌ செய்தனர்‌. அந்நிலையில்‌, அவர்களிடையே நேர்ந்த 
மாறுபாட்டைக்‌ கண்டு திருமால்‌ மோகினி வடிவாய்‌ வந்து, அசுரர்‌ 
மனத்தை மாற்றி அமரர்க்கு அமுதம்‌ வழங்கினார்‌. 


அதன்பின்‌, அந்த மோகினி வடிவு கண்டு, அமலனாகிய சிவபெரு 
மான்‌, அத்‌ திருமாலும்‌ தன்‌ சக்தியே என்பதனைக்‌ காட்டும்‌ வகையில்‌ 
அவளைச்‌ சார்ந்தனன்‌. அந்நிலையில்‌, தோன்றினார்‌ ஐயனார்‌. இச்‌ 
செய்தினை, ்‌ 


* இந்த வண்ணம்‌ இருக்க முராரியும்‌ 
_ அத்தி வண்ணத்‌ தமலனும்‌ ஆகியே 
முந்து கூடி முயங்கிய எல்லையில்‌ 
- வத்த னன்னெமை வாழ்விக்கும்‌ ஐயனே. 


. மைக்க ருங்கடல்‌ மேனியும்‌ வானுலாம்‌ 
செக்கர்‌ வேணியும்‌ செண்டுறு கையுமாய்‌ 
உக்கி ரத்துடன்‌ ஓர்மகன்‌ சேர்தலும்‌ 
முக்கண்‌ எந்தை முயக்கினை நீக்கினான்‌.” 
(கந்தபுரா. மாசாத்தாப்‌. 48 - 49) 


ஐயனாரைத்‌ தந்த சிவபெருமான்‌ அவருக்குப்‌ பெயர்குட்டி,. உருத்‌ 
இரரோடு ஓக்கவைத்து உலகைக்‌ காக்கும்‌ தொழிலை அவருக்குத்‌ 
தந்தார்‌. . அவ்வாறே, ஐயனார்‌ காவல்‌ தொழில்புரிந்து வரலானார்‌ : 


“அத்த குந்திரு மைந்தற்‌ கரிகர 
புத்தி ரன்‌எனும்‌ நாமம்‌ புனைந்துபின்‌ 
ஓத்த பான்மை உருத்திரர்‌ தம்மொடும்‌ 
வைத்து மிக்க வரம்பல நல்கியே.” 


“புவனம்‌ ஈந்து புவனத்‌ திறையென 
அவனை நல்கி அமரரும்‌ மாதவர்‌ ' 
எவரும்‌ ஏத்திடும்‌ ஏற்றமும்‌ நல்கினான்‌ 
சிவன தின்னருள்‌ செப்புதற்‌ பாலதோ ?” 


“அங்கண்‌ மேவி அரிகர புத்திரன்‌ 
்‌ சங்கை யில்பெருஞ்‌ சாரதர்‌ தம்மொடும்‌ 
எங்கு மாகி யிருந்தெவ்‌ வுலகையும்‌ 
கங்கு லும்பகல்‌ எல்லையுங்‌ காப்பனால்‌.” 
(கந்தபுரா. மாசாத்தாப்‌. 50, 51, 54) 
பின்னர்ச்‌ குரபதுமனால்‌ துன்புற்ற இந்திரன்‌ தான்‌ கயிலைக்குச்‌ 
சென்றபோது தன்‌ மனைவி இந்திராணியைக்‌ காக்குமாறு ஐயனாரை 
வேண்டினான்‌ : 


சாத்தன்‌ வரலாறு 63 


“ இந்திரன்‌ மங்கை இசைந்தது காணா - 
நந்தமர்‌ கையனும்‌ நம்பனும்‌ நல்கு 
மைந்தனை உள்ளி வழுத்துத லோடும்‌ 
அந்த மிலாவெம தையன்‌ அறிந்தான்‌.” 


(கந்தபுரா. மாசாத்தாப்‌. 57) 


இந்திரனுடைய வேண்டுதலை அறிந்து வந்த ஜயனார்‌ தம்‌ கூட்‌ 
டத்துள்‌ ஒருவராகிய, *மாகாளன்‌ ? என்பவனை ஏவி இந்திரன்‌ மனைவி 
யாகிய இந்திராணியைக்‌ காத்துவரச்‌ செய்தார்‌ என்பர்‌. 


இத்தகைய காவல்‌ தெய்வமாகிய ஐயனாருக்கு ஊர்தோறும்‌ 
வழிபடு கோயில்கள்‌ ஏற்படலாயின. பண்டைப்‌ பெருஞ்சிறப்புப்‌ 
பெற்றதும்‌ பரதகண்டத்துள்ள முத்திதரும்‌ நகரேழில்‌ ஒன்றாய்த்‌ 
தென்னகத்து விளங்குவதுமாகிய காஞ்சிமாககரத்தில்‌ உள்ள சாத்தன்‌ 
கோயில்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கது. காஞ்சி௩கரில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள சாத்தனின்‌ கோட்டம்‌ பற்றிய செய்திகள்‌ புராணங்‌ 
களிலும்‌ பிற நூல்களிலும்‌ காணப்படுகின்‌ றன. 


காஞ்சிப்‌ புராணம்‌ 


காஞ்சிப்‌ புராணத்தில்‌, “மாசாத்தன்‌ தளிப்படலம்‌? என ஒரு 
படலம்‌ உள்ளது. காஞ்சியிலே மாசாத்தனின்‌ கோயில்‌ குமரகோட்டத்‌ 
தற்குத்‌ தென்திசையில்‌ உள்ளது என்பதும்‌ சாத்தனார்‌ அவதரித்துக்‌ 
காஞ்சியில்‌ கோயில்‌ கொண்ட வரலாறும்‌ இப்‌ படலத்தில்‌! தரப்‌ 
பட்டுள்ளன. 


“நறைகொப்‌ புளிக்கும்‌ நறும்பொகுட்டு 
நளின வாழ்க்கைப்‌ புத்தேளைச்‌ 
சிறையிற்‌ புகுத்தும்‌ பெருமானார்‌ 
குமர கோட்டச்‌ சிறப்புரைத்தாம்‌ 
நிறையப்‌ பூத்த மலர்ப்பொதும்பர்‌ 
நீடும்‌ அதற்குத்‌ தென்திசைக்கண்‌ 
முறையின்‌ திகழு மாசாத்த ்‌ 
முதல்வன்‌ தானம்‌ எடுத்துரைப்பாம்‌ * 


(காஞ்சிப்புரா. மாசாத்‌. 1) 


எனச்‌ சிவஞான முனிவர்‌ மாசாத்தன்‌ கோயில்‌ சிறப்பினைப்‌ பேசத்‌ 
தொடங்குகிறார்‌. இங்கே சாத்தனாரின்‌ அவதாரக்‌ கதை கந்தப்‌ 
புராணத்தை அடியொற்றியே உள்ளது. இறைவன்‌ ஆணையால்‌ 
சாத்தனார்‌ காஞ்சிமா௩கர்‌ வந்து சிவபெருமானை அருச்சனைபுரிந்து 
வழிபட்டனர்‌ என்றும்‌, இறைவன்‌ அவருக்குக்‌ காட்சி தந்து பூதகணத்‌ 
தலைமையை நல்கினாரென்றும்‌, அவர்‌ காமாட்சி அம்மையாருக்கு 


64 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மூழ்ச்சி பொங்கும்படி சிறப்பு மிகுகின்ற பிலத்தின்‌ பக்கத்தே 
ம௫ழ்ந்து தங்கறாரென்றும்‌ இப்‌ புராணம்‌ குறிப்பிடுகிறது : 


* மறைமுதல்‌ விடைமிசைத்‌ தோன்றி மற்றவற்‌ 

கறைகழல்‌ இமையவர்‌ அருகு சூழ்தர 

முறைகெழு பூதங்கள்‌ முழுதுங்‌ காப்புறும்‌ 

இறைமையின்‌ மணிமுடி இனிது சூட்டினான்‌. 
“பல்கரி வீரர்தேர்‌ பரிகள்‌ தம்முடன்‌ 

நல்‌இய தலைமைபெற்‌ நனைய சாத்தனும்‌ 

ஒல்கடை மலைமகள்‌ உவகை மீக்கொள 

மல்குசீர்‌ பிலத்தயல்‌ மகிழ்ந்து வைகினான்‌ 

(காஞ்சிப்புரா. மாசாத்தன்‌ தளி, 31, 32) 


காஞ்சிச்‌ சாத்தனின்‌ மகிமை 

கரிகாற்பெருவளத்தான்‌ மேருமலையைச்‌ செண்டு கொண்டு மறியச்‌ 
செய்து, மீளவும்‌ அதனை முன்புபோலவே இருக்குமாறு செய்தானாம்‌. 
மேருமலையைத்‌ திரிக்கும்‌ பேராற்றல்‌ ௮ம்‌ மன்னனுக்கு வாய்த்தது 
காஞ்சிச்‌ சாத்தனார்‌ கொடுத்த செண்டாயுதத்தினால்தான்‌. 


காஞ்சிமாநகரில்‌ காமக்கோட்டத்திலே வீற்றிருக்கும்‌ காமாட்சி 
யின்‌ திருக்கோயிலில்‌ காவல்‌ காத்துவரும்‌ சாத்தனால்‌ அருளப்‌ 
பெற்றது அந்தச்‌ செண்டாயுதம்‌. இச்‌ செய்தி அடியார்க்கு நல்லார்‌ 
தம்‌ உரையுள்‌ எடுத்துக்காட்டியிருக்கும்‌ ஒரு வெண்பாவினால்‌ தெரிய 
வரும்‌ : 


“கச்சி வளைக்கைச்சி காமக்கோட்‌ டங்காவல்‌ 
மெச்சி யினிதிரிக்கு மெய்ச்சா த்தன்‌ _கைச்செண்டு 
கம்பக்‌ களிற்றுக்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ 
செம்பொற்‌ கிரிதிரித்த செண்டு.” (சிலப்‌. 5: 95-8) 


இம்‌ நிகழ்ச்சியைக்‌ கலிங்கத்துப்பரணி பாடிய செயங்கொண் 
டாரும்‌, 
 செண்டுகொண்டு கரிகால னொருகாலி லிமையச்‌ 
சிமய மால்வரை திருத்தருளி மீளவதனைப்‌ 
பண்டு நின்‌ றபடி நிற்கவிது வென்றுமுதுகற்‌ 
பாய்புலிப்‌ பொறி குறித்தது மறித்தபொழுதே £ 
(கலிங்கத்‌. இராச. 1) 
என்று பாடியுள்ளார்‌. 


தனிப்பாடலில்‌ சாத்தன்‌ கதை 


தண்டியலங்கார உரை மேற்கோள்‌ - செய்யுள்‌ ஒன்று திருமால்‌, 
முருகன்‌, ஐயனார்‌ மூவரையும்‌ இணைத்துப்‌ புகழ்கிறது. 


சாத்தன்‌ வரலாறு 65 


“பொற்றூணில்‌ வந்தசுடர்‌ பொய்கை பயந்தவண்ணல்‌ 
சிற்றாயன்‌ முன்வனிதை யாகி யளித்தசெம்மல்‌ 
மற்றியார்கொல்‌ என்னில்‌ மலர்தூவி வணங்கிநாளும்‌ 
கற்றார்‌ பரவும்‌ கஈகாரி நகாரி காரி.” (தண்டியலங்‌. 95 உரை) 


இங்கே பொற்றூணில்‌ வந்தசுடர்‌ என்றது நரசிங்கமூர்த்தியை. 
பொய்கை பயந்த அண்ணல்‌ ஆவார்‌ முருகன்‌. சிற்றாயன்‌ முன்‌ வனிதை 
யாகி யளித்த செம்மல்‌ ஆவார்‌ ஐயனார்‌. இவருள்‌ முதலில்‌ சுட்டிய 
நரசிங்கமூர்த்தி கககாரி ஆவார்‌. கநகாரி என்றால்‌, கனகன்‌ என்னும்‌ 
இரணியனை அழித்தவன்‌ என்பது பொருள்‌. நகாரி என்பது மலைக்குப்‌ 
பகைவன்‌ ; கிரவுஞ்ச திரியைப்‌ பிளந்த முருகன்‌. காரி என்பது கரிய 
வடிவுடைய ஐயனாரைக்‌ குறிக்கும்‌. இப்‌ பாட்டு அக்கரச்சுதகம்‌ 
என்னும்‌ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும்‌. ஒரு சொல்லின்‌ 
எழுத்துகளை ஒவ்வொன்றாக நீக்க, அது வேறு ஒரு பொருள்‌ பயந்து 
தனிச்‌ சொல்லாய்‌ நிற்பதாம்‌. இந்த வகையில்‌ க௩காரி, நகாரி, காரி 
ஆகிய மூவரும்‌ இப்‌ பாடலில்‌ பிணைத்துக்‌ கூறப்பட்டுள்ளனர்‌. காரி 
யாகிய ஐயனாரைக்‌ குறிப்பிடும்பொழுது, *சிற்றாயன்முன்‌ வனிதை யாகி 
அளித்த செம்மல்‌” என்று அவருடைய தோற்றம்‌ மிக முற்பட்டது என்று 
குறிப்பிடுதல்‌ காணலாம்‌. 


சிலப்பதிகாரத்திற்கு முற்பட்டும்‌ பக்தி இயக்க காலத்திற்கு 
முற்பட்டும்‌ சமணச்‌ சார்பாக இருந்த ஐயனாரைப்‌ பிறரும்‌ வழிபட்டுத்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ சமயச்‌ சார்பில்‌ பிணைத்துவரத்‌ தொடங்கியுள்ளனர்‌ 
என்று ஊகிக்கலாம்‌. 


சாதவாகனன்‌ வரலாறு 


சாத்தனாருக்கு உரிய பெயர்களுள்‌ ஒன்று *சாதவாகனன்‌ * 
என்பது முன்னர்க்‌ குறிக்கப்பட்டது. இதற்குக்‌ *குதிரைவாகனன்‌ * 
என்பது பொருளாம்‌. முண்டா மொழியில்‌ இச்‌ சொல்‌ குதிரையின்‌ 
மைந்தன்‌ எனப்‌ பொருள்படும்‌ என்றும்‌, அசுவமேத யாகம்‌ செய்த 
ஒருவனுக்குப்‌ பிறந்த பிள்ளை என்றும்‌ பிருஸ்லுஸ்‌க என்ற மேனாட்டு 
அறிஞர்‌ கருதுகிறாராம்‌. சாதவாகனன்‌ என்ற பெயரே சாத்தன்‌ 
என்று தமிழில்‌ பிராகுருதத்தின்‌ வழியாக வந்திருக்கலாம்‌ எனச்‌ 
சிலர்‌ ஊகிக்கின்றனர்‌. 


இ.பி. 2-ஆம்‌ நூற்றாண்டிலே இந்தியாவில்‌ ஆண்ட மன்னர்களுள்‌ 
சாதவாகனர்‌ என்பாரும்‌ ஒரு பிரிவினர்‌. இவர்கள்‌ தென்னார்க்காடு 
மாவட்டத்தில்‌ உள்ள கடலூர்‌ வரையில்‌ ஆட்சி செலுத்தினர்‌ என்பதற்‌ 
கான ஆதாரங்கள்‌ கிடைத்துள்ளனவாம்‌. 


சாதவாகன அரசர்களைக்‌ குறித்து விக்கிரமாதித்தன்‌ கதையில்‌ ஒரு 
குறிப்பு உள்ளது. உச்சயினியில்‌ ஆண்ட விக்கிரமாதித்தனுக்குப்‌ 
௮-9 


66 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பீரதிஷ்டானபுரத்தில்‌ வாழ்ந்த ஒரு குயவன்‌ வீட்டில்‌ தங்கியிருந்த 
சாதவாகனன்‌ என்னும்‌ குழந்தையால்‌ பதவி இழப்பு நேரும்‌ என்னும்‌ 
முன்னறிவிப்பு நிகழ்ந்ததாம்‌. 


சாதவரகனக்‌ குழந்தை குயவன்‌ வீட்டில்‌ தங்கியிருந்த பருவம்‌ 
வாராத பிராமணப்‌ பெண்ணுக்கும்‌ பாப்பரசன்‌ ஆதிசேடனுக்கும்‌ 
பிறந்ததாம்‌. இந்தக்‌ குழந்தை பலவகையான மண்‌ பொம்மைகளை 
வைத்து விளையாடுவது கண்டு வேதாளம்‌ விக்கிரமாதித்தனுக்கு 
அறிவித்ததாம்‌. அப்பொழுது விக்கிரமாதித்தன்‌ படை கொண்டுவர, 
இக்‌ குழந்தை தம்‌ தந்தையான ஆதிசேடன்‌ சொன்ன மந்திர 
முறைப்படி பொம்மைகளின்மேல்‌ நீர்‌ தெளித்ததும்‌ அவையெல்லாம்‌ 
உயிர்பெற்று எழுந்து விக்கிரமாதித்தனத்‌ தோல்வியுறச்‌ செய்தன. 
இந்த வெற்றிக்கு அறிகுறியாகத்தான்‌ சாதவாகன சகாப்தம்‌ 
அல்லது சாலிவாகன சகாப்தம்‌ தோன்றியது என்பர்‌.* 


சாதவாகனன்‌ கதை விக்கிரமாதித்தனுடைய சிம்மாசனத்தின்‌ 
92ஆம்‌ படிக்குக்‌ காவலாகய ஞானப்பிரகாசவல்லிப்‌ பதுமை 
சொன்ன கதையாகும்‌. இந்தக்‌ கதை சாலிவாகன்‌ பிறப்பும்‌ விக்கிர 
மாதித்தனின்‌ இறப்பும்‌ பற்றிக்‌ கூறுவதாகும்‌. 


ஐயனார்‌ வழிபாடு 


தென்னிந்தியச்‌ சமய வரலாற்றாய்வாளர்‌ சிலர்‌ திராவிடர்கள்‌ 
ஐயன்‌, அம்மன்‌ என இறைவனைப்‌ போற்றி வழிபட்டனர்‌ எனவும்‌, 
ஐயன்‌ வழிபாடே ஐயப்பன்‌, ஐயனார்‌ வழிபாடாக வளர்ந்தது என்றும்‌ 
கருதுகின்றனர்‌. பின்வரும்‌, திரு. பி. எல்‌. சாமி அவர்களின்‌ கருத்தும்‌ 
ஈண்டுச்‌ சிந்தித்தற்குரியது. 


“பழைய வடமொழி வேதங்களிலேயோ புராணங்களி 
லேயோ சாத்தனைப்பற்றி யாதொரு செய்தியும்‌ இல்லை. வட 
நாட்டிலும்‌ சாத்தன்‌ வழிபாடு காணப்படவில்லை; ஆதலின்‌, 
சாத்தன்‌ வைதிக வேதத்திற்குப்‌ புறம்பானவன்‌ என்பது 
தெளிவாகின்றது...திகம்பர சமணர்களும்‌ பத்தாம்‌ தீர்த்தங்‌ 
கரரின்‌ பரிவார யட்சனாகச்‌ சாத்தனைக்‌ கொண்டனர்‌. 
சமணரின்‌ சாஸ்தாவை பீரமசாஸ்தா என்று சொல்வதுண்டு. 
தற்போது இராமங்களில்‌ ஐயனாரை பிரமசாஸ்தா, பரமன்‌ 
என்று சொல்வதும்‌, நம்பிரான்‌ என்று சொல்வதும்‌ பிரம 
சாஸ்தாவைக்‌ குறித்ததாகும்‌. காஞ்சிப்‌ புராணம்‌ மாசாத்தன்‌ 
தளியைப்‌ பற்றிக்‌ கூறியுள்ளது. பூதங்களின்‌ கணநாதனாகச்‌ 
சைவர்கள்‌ மாசாத்தனை மாற்றினர்‌.” 


(ஆராய்ச்சி, மலர்‌ 4, இதழ்‌ 2, பக்‌. 155, 156) 


சாத்தன்‌ வரலாறு 67 


ஜயப்ப வழிபாட்டிற்கும்‌, புத்தர்‌ வழிபாட்டிற்கும்‌ பெரிதும்‌ தொடர்‌ 
புண்டு என்றும்‌ கருதுகின்றனர்‌. “ஐயப்ப சரணம்‌, சுவாமியே 
சரணம்‌, சரணம்‌ ஐயப்பா? என ஐயப்ப பக்தர்கள்‌ முழங்குவது 
புத்தர்கள்‌ கூறும்‌ புத்த தர்ம சங்கம்‌ என்னும்‌ முச்சரணம்‌ போலவே 
அமைந்தது என்கின்றனர்‌. கேரளத்தில்‌ உள்ள பல ஐயப்பசாமி 
உருவங்கள்‌ புத்தர்‌ உருவத்தைப்‌ போலுள்ளன என்றும்‌ கூறுகின்றனர்‌. 


இதனால்‌ திராவிடக்‌ கடவுளாயும்‌ சமணரின்‌ தெய்வமாகவும்‌ இருந்த 
சாத்தனைச்‌ சைவரும்‌ பிறரும்‌ தத்தம்‌ கடவுளாகப்‌ பின்னர்‌ மாற்றினர்‌ 
என்பது தெரியவரும்‌. அதற்கேற்பப்‌ புராணக்‌ கதைகளும்‌ பின்னர்ப்‌ 
புணையப்பட்டிருக்கவேண்டும்‌. 


ஐயன்‌ கோயில்‌ 


காஞ்சிமாநகரில்‌ போலவே தமிழகத்திலுள்ள வேறு பல 
ஊர்களிலும்‌ பரவலாகச்‌ சாத்தன்‌, சாஸ்தா எனப்படும்‌ ஐயனார்‌ 
கோயில்கள்‌ உள்ளன. சிவன்‌ கோயில்களிலே பரிவார தெய்வங்‌ 
களுள்‌ ஒன்றாகச்‌ சில இடங்களில்‌ சாத்தாவும்‌ இடம்பெற்றுள்ளனர்‌. 
என்றாலும்‌, ஊருக்கு வெளிப்புறத்திலேயே இவருக்குத்‌ தனிக்கோயில்‌ 
அமைத்துப்‌ பண்டை நாள்தொட்டு வழிபட்டு வந்துள்ளனர்‌ என்பது 
வரலாற்று உண்மையாகும்‌. இன்றும்‌ ஐயனார்‌ கோயில்‌ பல ஊர்‌ 
களிலும்‌ ஊருக்கு வெளியே தனிப்பட இருப்பது காணலாம்‌. பிள்ளைத்‌ 
தமிழில்‌ காப்புக்‌ கடவுளாகப்‌ பாடப்படுவோரில்‌ சாத்தனையும்‌ பன்னிரு 
பாட்டியல்‌ உளப்படுத்திக்‌ கூறுகிறது. 


ஐயனார்‌ கோயிலில்‌ யானை, குதிரை உருவங்கள்‌ 


ஜயனார்‌ கோயில்களில்‌ குதிரை, யானை, வீரர்‌ முதலிய உருவங்களை 
மண்ணால்‌ செய்து சுட்டு, வண்ணம்‌ தீட்டிவைப்பது உண்டு. “பவளக்‌ 
கோட்டு நீலயானை சாதவாகனன்‌ கோயிலிலும்‌ இல்லை' என்று 
மயிலைநாதர்‌ நன்னூல்‌ உரையுள்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இது சாதக 
வாகனன்‌ எனப்படும்‌. ஐயனார்‌ கோயிலில்‌ வைக்கப்படும்‌ யானை, 
குதிரை முதலிய உருவங்களையே குறித்துக்‌ கூறப்பட்டதாகும்‌. 


குளக்கரையிலிருந்த ஐயனார்‌ கோயிலில்‌ உள்ள குதிரையின்‌ உரு 
வத்தைப்‌ பின்னணியாக வைத்துப்‌ “பரமார்த்த குரு” கதை எழுதிய 
வீரமாமுனிவர்‌ ஒரு கதை புனைந்துள்ளார்‌. பரமார்த்த குருவின்‌: 
சீடர்கள்‌ குளக்கரையில்‌ இருந்த ஐயனார்‌ கோயிலின்‌ குதிரையின்‌ நீர்படி 
நிழலைக்‌ குதிரை என மயங்கித்‌ தம்‌ குருவுக்காகக்‌ குதிரை பிடிக்கத்‌ 
தூண்டில்‌ போட்டதுபற்றிய நிகழ்ச்சியே அப்‌ புனைகதை. 


“ஜயன்‌ பாழியிலானை' பற்றித்‌ திருவாய்மொழி ஈடும்‌ (1-1-5) 
குறிப்பிடுகிறது. 


68 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கேரளநாட்டில்‌ சாத்தா வழிபாடு 


தமிழ்காட்டிலே பரவலாகக்‌ காணப்படும்‌ ஐயனார்‌ கோயில்கள்‌ 
கேரளநாட்டீல்‌ மிகுந்து காணப்படுகின்றன. அம்‌ நாட்டில்‌ “சாத்தாங்‌ 
கோயில்‌” இல்லாத ஊரே இல்லை என்னும்படி இவருடைய வழிபாடு 
மீகுதியாய்‌ உள்ளது. ஆதிசங்கரர்‌ வாழ்ந்த “காலடி” ஊரில்‌ உள்ள 
சாத்தாவைப்‌ பற்றி ௮றிமுகப்படுத்தும்‌ பொழுது திரு. பரணீதரன்‌ 
அவர்கள்‌ கேரளத்தில்‌ சாத்தா வழிபாடுபற்றியும்‌ நன்கு விவரித்‌ 
துள்ளார்‌. அவர்தரும்‌ செய்திகள்‌ வருமாறு: 


“ஸ்ரீ திருஷ்ணன்‌ கோயிலின்‌ தெற்கு வெளிப்பிராகாரத்தில்‌ 
சாஸ்தா கோயில்‌ ஒன்றிருக்கிறது. கேரளநம்பூத்ரி இல்லங்‌ 
களில்‌ நாகப்பிரதிஷ்டையும்‌ பகவதி வழிபாடும்‌ சாஸ்தா 
சந்நிதியும்‌ இருந்து வருவது தொன்றுதொட்டு ஏற்பட்ட 
பழக்கமாகும்‌. ௮ம்‌ முறையில்‌ இந்த சாஸ்தா கோயில்‌ 
ஸ்ரீ ஆதிசங்கரரின்‌ இல்லத்தில்‌ இருந்ததாகக்‌ கருதக்‌ காரணம்‌ 
உண்டு. சிவகுருவும்‌ ஆர்யாம்பாவும்‌ ஸ்ரீ சங்கரரும்‌ தொழுத 
மூர்த்தியாக இருக்கலாம்‌ என்று எண்ணிக்‌ கொண்டே நாம்‌ 
அதைத்‌ தரிசித்து வணங்கியபோது, தொன்மையும்‌ 
தொடர்பும்‌ ஒருங்கு இணைந்த உணர்வு ஒன்று உள்ளத்தில்‌ 
பொங்கிற்று. 


கேரள பூமியில்‌ சாஸ்தாவழிபாடு தனிச்சிறப்புப்‌ பெற்று 
விளங்குவதைக்‌ கண்டேன்‌. அங்கு சாஸ்தாவுக்கு ஒரு தனிச்‌ 
சந்நிதி இல்லாத ஆலயத்தைக்‌ காண்பது அரிது. உருவ 
வழிபாடு தோன்றுவதற்கு முன்பு, வடிவமற்ற கற்பாறையில்‌ 
அருவமாக சாஸ்தாவை எழுந்தருளச்‌ செய்து வழிபட்டு 
வந்திருக்கிறார்கள்‌. உருவ வழிபாடு தோன்றியது முதல்‌ 
ஒவ்வொரு விதமாக சாஸ்தா மூர்த்தியை உருவகப்படுத்தித்‌ 
தொழுது வந்திருக்கிறார்கள்‌. பல்வேறு நிலையில்‌ கண்டு 
களித்திருக்கிறார்கள்‌. 

காலடியில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இந்த சாஸ்தா இடக்‌ 
காலை மடித்து, வலக்காலைக்‌ குத்திட்டுக்‌ கம்பீரமாக அமர்ந்‌ 
இருக்கிறார்‌. இடக்கை இடது தொடையின்மீது இருக்கிறது. 
வலக்கை வலக்கால்‌ முட்டியின்‌ மீது படிந்து கீழே தொங்க 
விடப்பட்டிருகறது. 


வயிற்றையும்‌ வலக்காலையும்‌ சுற்றி யோக பட்டயம்‌ 
கட்டப்பட்டிருக்கறது. தலையில்‌ ஜடாமுடி விரிந்திருக்கிறது.” 
(ஆனந்தவிகடன்‌ 9-3-75, பக்‌. 74) 


இரு. பரணீதரனின்‌ சத்திரம்‌ கேரளத்தில்‌ சாத்தா வழிபாட்டின்‌ 
சிறப்பு நிலையை நன்கு விளக்குதல்‌ காணலாம்‌. 


சாத்தன்‌ வரலாறு 69 
கன்னியாகுமரி மாவட்டதில்‌ சாத்தன்‌ வழிபாடு 


கேரளத்தை ஒட்டிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்‌ 
களிலும்‌ ஊர்காவல்‌ தெய்வமாகச்‌ சாத்தா ஆலயங்கள்‌ பெரும்‌ 
பாலான ஊர்களிலும்‌ உண்டு. 


சில ஊர்களில்‌ சாத்தாவுக்கே முதன்மை தந்தும்‌ ஆலயம்‌ 
எடுத்துள்ளனர்‌. கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ ஆரல்வாய்மொழி, 
வீரநாராயணமங்கலம்‌ முதலிய ஊர்களில்‌ தனிச்சிறப்புடன்‌ சாத்தாங்‌ 
கோயில்‌ அமைந்துள்ளமை காணலாம்‌. ஆரல்வாய்மொழி ஆலயத்தில்‌ 
சாதீதாவை முதன்மையாகவைத்து, மீனாட்சிசுந்தரேசுவரர்‌ முதலிய 
தெய்வங்கள்‌ பின்னால்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்ட வழிபடு தெய்வங்‌ 
களாகக்‌ காணப்படுகின்றன. 


நம்பிரான்‌ விளையாட்டு 


பங்குனித்‌ திங்கள்‌ உத்தரநாளில்‌ சாத்தாவுக்குச்‌ சிறப்புச்‌ 
செய்து பெருவிழா எடுப்பர்‌. அன்றுமாலை சாத்தாவைக்‌ குதிரை 
வாகனத்தில்‌ எழுந்தருளுவித்து வீதிஉலாச்‌ செய்விப்பர்‌. இவ்‌ விழாவை 
“நம்பிரான்‌ விளையாட்டு” என்றும்‌ கூறுவர்‌. விளையாட்டு என்பதற்கு 
ஏற்ப வீதியில்‌ வாகனத்தைச்‌ சுழற்றியும்‌ குதிரைமேல்‌ சாத்தா ஆடி 
வருகின்றவகையில்‌ அமைத்தும்‌ குதிரை ஏறி நடத்தும்‌ பாவனையாய்‌ 
வீதியுலா நிகழ்த்துவிப்பர்‌. ஆரல்வாய்‌ மொழியில்‌ இவ்‌ விழாச்‌ 
சிறப்பாகக்‌ கொண்டாடப்படுகிறது. வேறுசில ஊர்களிலும்‌ 
நம்பிரான்‌ விளையாட்டு நடைபெற்று வருகிறது. விழா எடுக்காத ஊர்‌ 
களிலும்‌ பங்குனி உத்தரத்தில்‌ சாத்தவுக்குச்‌ சிறப்பு வழிபாடுநிகழ்த்து 
வது அப்‌ பகுதியில்‌ வழக்கமாய்‌ இருந்துவருகிறது. 


முக்கூடல்‌ சாத்தா 


சாத்தாவுக்கு உயிர்ப்பலி இடுவதில்லை. ஆனால்‌, ஐயனாரின்‌ 
பரிவாங்களாகிய மதுரைவீரன்‌, மாடன்‌ முதலியோருக்கு ஆடு 
கோழி முதலிய உயிர்ப்பலியும்‌ முன்பு அதிகமாகக்‌ கொடுத்துவந்தனர்‌. 
முக்கூடற்பள்ளில்‌ பள்ளர்‌ வழிபட்ட சாத்தாவுக்கு உயிர்ப்பலியிட்டு 
வழிபட்டதாகக்‌ குறிப்புக்‌ காணப்படுகிறது. சிறப்பாகப்‌ பள்ளர்‌ 
மழை வேண்டித்‌ தெய்வங்களுக்குச்‌ சிறப்புச்‌ செய்த நிகழ்ச்சிகளைச்‌ 
சுட்டும்‌ பொழுது, பள்ளர்‌ வாய்மொழியாய்‌ இச்‌ செய்தியை ஆசிரியர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌: 


* இங்கள்மும்‌ மாரிஉல கெங்கும்‌ பெய்யவே 
தெய்வத்தைப்‌ போற்றிவந்து கைதொழுங்காண்‌ 
பொங்கலு மிட்டுத்தேங்‌ காயும்‌ கரும்பும்‌ 
பூலா வுடையாருக்குச்‌ சாலவே கொடும்‌ 


70 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


குங்குமத்‌ தோடுசந்‌ தனங்‌ கலந்து 

குமுக்கா வுடையா ரய்யர்‌ தமக்குச்‌ சாத்தும்‌ 
கங்கணங்‌ கட்டிஏழு செங்க டாயும்‌ 

கரையடிச்‌ சாத்தா முன்னே விரைய வெட்டும்‌ ? 


(முக்கூடற்‌. 32) 


இப்‌ பாட்டில்‌ அய்யர்‌, சாத்தா என இரு தெய்வங்கள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. இங்கே அய்யர்‌ என்பது ஜயனாரைக்‌ குறிக்கும்‌. 
கரையடிச்‌ சாத்தா என்பது நீர்த்துறைக்‌ கரையிலே வழிபடப்‌ பெற்ற 
கராமத்‌ தெய்வம்‌. ஆகவே, “சாத்தா? என்னும்‌ பெயரொப்புமை 
கொண்டு ஐயனாராக இத்‌ தெய்வத்தைக்‌ கருதுவதற்கில்லை. இப்‌ 
பள்ளர்‌ பலியிட விரும்பியது ஐயனார்‌ ஒழிந்த வேறு ஒரு சிறு தெய்வம்‌ 
என்றே கொள்ளவேண்டும்‌. 


குற்றாலக்‌ குறவஞ்சிதரும்‌ குறிப்புகள்‌ 

குறவர்‌ முதலியோரும்‌ சாத்தாவைப்‌ போற்றுகின்றனர்‌. குற்றாலக்‌ 
குறவஞ்சியில்‌ வரும்‌ குறத்தி தான்‌ குறிசொல்லும்போது தனக்கு 
உதவத்‌ தெய்வங்களை அழைக்கிறாள்‌. இவள்‌ விநாயகர்‌ தொடக்க 
மாகத்‌ துர்க்கை பிடாரி வரையில்‌ துணைவேண்டுகிறாள்‌: 


* குழல்மொழி யிடத்தார்‌ குறும்பலா வுடையார்‌ 
அழகுசம்‌ நிதிவாழ்‌ அம்பல விநாயகா ! 
செந்தில்வாழ்‌ முருகா, செங்கண்‌ மால்‌ மருகா ! 
கந்தனே யிலஞ்சிக்‌ கடவுளே சரணம்‌ ! 
புள்ளிமா னீன்ற பூவையே குறக்குல 
வள்ளிநா யகயே வந்‌ தெனக்‌ குதவாய்‌ ! 
அப்பனே மேலை வாசலி லரசே ! 
செப்பரு மலைமேல்‌ தெய்வகன்‌ னியர்காள்‌! 
ஆரியங்‌ காவா! அருட்சொரி முத்தே! 
நேரிய குளத்தூர்‌ நின்ற சேவகனே! 
கோலமா காளி! குற்றால நங்காய்‌ ! 
கால வைரவா! கனதுடிக்‌ கறுப்பா ! 
முன்னடி முருகா! வன்னிய ராயா! 
மன்னிய புலிபோல்‌ வரும்பன்‌ நி மாடா! 
எக்கலா தேவி! துர்க்கை பிடாரி! 
மிக்கதோர்‌ குறிக்கா வேண்டினே னுங்களை 


வைத்ததோர்‌ குறியை வகுத்தருள்‌ வீரே? 
(குற்றாலக்‌. 62) 


இப்‌ பாடலில்‌ குற்றுலக்‌ கோவிலின்‌ மேலை வாயிலிலுள்ள 
அப்பனாஇய ஐயனாரையும்‌, குற்றுலத்தை அடுத்துள்ள ஆரியங்காவிலும்‌ 


சாத்தன்‌ வரலாறு 71 


குளத்தூரிலும்‌ கோயில்‌ கொண்டு விளங்கும்‌ சாத்தாவையும்‌ 
போற்றுதல்‌ காணலாம்‌. 


நாட்டுப்‌ புறப்‌ பாடலில்‌ ஐயனார்‌ புகழ்‌ 


நாட்டுப்புறப்‌ பாடலாக மக்களிடையே வழங்கிவரும்‌ பாடல்‌ 
களிலும்‌ ஐயனாரைப்பற்றிய குறிப்புகள்‌ சில காணப்படுகின்றன: 


* வந்தமழை போகுதில்லோ 
மந்தை யாத்தா கண்பார்‌ 
அடுத்த மழை போகுதில்லோ 
ஓயனாரே கண்பார்‌” 


(ஏட்டில்‌ எழுதாக்கவிதை-46) 
என்னும்‌ பாடல்‌ ஐயனாரிடம்‌ மழை வேண்டிப்‌ பாடுவதாக உள்ளது. 


* ஊருக்கு நேர்கிழக்கே 

உறுதியுள்ள ஐயனாரே 

சத்தத்தை நீகொடய்யா 

சரளிவிட்டு நான்படிக்க * (தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்‌, 50) 


என்பது உடுக்கடிக்காரன்‌ தன்‌ பாட்டு வளம்பெற ஐயனாரை வேண்டுவ 
தாய்‌ அமைந்துள்ளது. இப்‌ பாட்டு ஊருக்கு நேர்கிழக்காக உள்ள 
ஐயனரைப்‌ போற்றுகிறது. இது, “கிராமத்தைப்‌ பாதுகாக்க ஊரின்‌ 
வடபால்‌ (ஐயனார்‌) கோயில்‌ கொண்டருளுவார்‌” என்னும்‌ தமிழ்க்‌ கலைக்‌ 
களஞ்சியச்‌ செய்திக்கு மாறுபடுகிறது. பெரும்பாலும்‌ ஊரின்‌ 
வடபால்‌ கோயில்‌ கொண்டு அருளும்‌ தெய்வமாக வடக்குவாசற்‌ 
செல்வி எனப்‌ போற்றப்படும்‌ காளிதேவியையே போற்றுவர்‌. காளி 
கோயில்‌ ஊரின்‌ வடபாலில்தான்‌ பெரும்பாலான ஊர்களிலும்‌ 
உள்ளன. ஐயனார்‌ கோயில்‌ சில ஊர்களில்‌ ஊரின்‌ மேல்பாலும்‌ 
காணப்படுகிறது. ஆகவே, ஐயனார்‌ கோவிலுக்கு ஒரு திசையை மட்டும்‌ 
குறிப்பது பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை. 


சாத்தாவுக்குப்‌ பூசைபுரிவோர்‌ 


ஊர்காவல்‌ தெய்வமான சாத்தாவுக்குப்‌ பிராமணரல்லாதாரும்‌ 
பூசை செய்கின்றனர்‌ என்பது தெரியவருகிறது. பெரிய கோயில்களாக 
அமைந்த இடங்களில்‌ பிராமணர்‌ பூசை செய்கின்றனர்‌. மருமக்கள்‌ 
வழி மான்மியத்தில்‌ கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளையவர்கள்‌, 
“சாஸ்தாங்‌ கோயில்‌ சாந்தி ஐயரைப்‌'பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
பொதுவாகக்‌ கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ சாத்தாவுக்குப்‌ பூசை 
செய்வோர்‌ பிராமணராகவே உள்ளனர்‌. 


72 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
சபரிமலைச்‌ சாத்தா வழிபாடு 


சபரிமலைச்‌ சாத்தா வழிபாடு இப்பொழுது மிகவும்‌ புகழடைந்து 
வருகிறது. கேரள நாட்டிலிருந்து மட்டுமன்றித்‌ தமிழ்நாடு முதலிய 
பிற மாநிலங்களிலிருந்தும்‌ பக்தர்கள்‌ திரள்திரளாகச்‌ சபரிமலைக்கு 
வந்து வழிபடுகின்றனர்‌. தைமாதப்‌ பிறப்பன்று நிகழும்‌ மகர 
விளக்குத்‌ திருவிழா இங்குப்‌ பிரசித்தமானது. இதனை ஒட்டி இதற்கு 
முன்‌ ஒரு மண்டலம்‌, அதாவது 41 நாள்கள்‌ விரதமிருந்து, நியமத்துடன்‌ 
புலன்களை அடக்கி வழிபாடு செய்து, சபரிமலை யாத்திரையைத்‌ 
தொடங்குகன்‌ றனர்‌. தலைமைக்‌ குருசாமி ஒருவரின்‌ தலைமையில்‌ பலர்‌ 
கட்டுக்கட்டித்‌ தலையில்‌ சுமந்துகொண்டு ஐயப்பன்‌ புகழ்பாடிக்‌ கூட்டம்‌ 
கூட்டமாகச்‌ செல்லும்‌ காட்சி பக்தி உணர்வை ஊட்டவல்லதாகும்‌. 


சபரிமலை ஐயப்பன்‌ வரலாறு 


சபரிமலை ஐயப்பனையும்‌ சிவன்‌-திருமால்‌ இருவரின்‌ வழிவந்த 
அவதாரமூர்த்தியாகத்தான்‌ கொள்ளுகின்றனர்‌. இவர்‌ பந்தள 
இராச்சியத்தின்‌ இளவரசனாயிருந்ததும்‌, அப்பொழுது நிகழ்ந்த பல 
அரசியல்‌ நிகழ்ச்சிகளும்‌, அவர்‌ இலங்கைக்கும்‌ பாண்டி நாட்டுக்கும்‌ 
சென்று நிகழ்த்திய சில அற்புதங்களும்‌, தாயின்‌ வேண்டுகோளால்‌ 
புலிப்‌ பாலுக்காகப்‌ புலிகளைக்‌ குட்டிகளுடன்‌ திரட்டிவந்ததும்‌, இறுதி 
யில்‌ சபரிமலையில்‌ கோயில்‌ கொண்டதும்‌ பற்றிய பல செய்திகளை, 
“ஐயப்பன்‌ பாட்டு' எனவழங்கும்‌ மலையாள நாட்டுப்‌ பாடல்கள்‌ தெரிவிக்‌ 
இன்றன. இப்‌ பாடல்கள்‌ மலையாள நாட்டுப்புறமொழி வழக்காயிருப்ப 
தோடு தமிழ்‌ - மலையாளம்‌ கலந்த மொழி நடையிலும்‌ காணப்படு 
இன்றன. இப்‌ பாடல்களை விரலால்‌ தட்டி ஒலி எழுப்பும்‌ இசைக்கருவி 
களான உடுக்கை, தக்கை போன்றவைகளை இசைத்துக்கொண்டு 
பாடுவர்‌. 


வட கேரளத்தில்‌, “ஐயப்பன்‌ தீயாட்டு' என்றொரு விழாக்‌ கொண் 
டாடப்படுகிறதாம்‌. அப்பொழுது ஐயப்பன்‌ பாட்டும்‌ துதிகளும்‌ 
பாடுவது வழக்கமாயிருந்து வருகிறது. “ஐயப்பன்‌ விளக்கு? என்னும்‌ 
பூசை கார்த்திகை மாதம்‌ தொடங்கி ஒரு மண்டலம்வரை நடைபெறும்‌. 
இந்தப்‌ பூசையின்போதும்‌ ஐயப்பன்‌ பாட்டுகள்‌ பாடுவது பிரசித்த 
மாகும்‌. இப்‌ பாடல்களின்வழி தெரியவரும்‌. ஐயப்பன்‌ கதைகளை 
ஈண்டுக்‌ காண்போம்‌." 


தத்தா--லீலா கதை 


தத்தா என்னும்‌ முனிவர்‌ தம்‌ மனைவி லீலாவுடன்‌ காட்டில்‌ உறைந்து 
தவம்‌ மேற்கொண்டிருந்தார்‌. அவருடைய தவநெறியைத்‌ தடுத்து 
அவருடன்‌ சிற்றின்பத்தில்‌ ஈடுபட லீலா விரும்பினாள்‌. அவள்தன்‌ 


1. இரு. எஸ்‌.கே. காயர்‌ சழைத்தசை ஆய்விதழில்‌ எழுதிய (Ayyappa Cult) 
என்னும்‌ ஆய்வுரையிலிருக்து எடுக்கப்பட்டவை, 


சாத்தன்‌ வரலாறு 73 


வேண்டுகோளினால்‌ சினமுற்ற தத்தன்‌ அவளை மகிஷி என்னும்‌ எருமை 
யாகப்‌ போகுமாறு சாபம்‌ கொடுத்தார்‌. இது கேட்டுச்‌ சினமுற்ற 
லீலாவும்‌ அவரை எருமைக்கடாவாகப்‌ போகுமாறு எதிர்‌ சாபமிட்‌ 
டனள்‌. இருவருமிட்ட சாபத்தின்‌ விளைவாக இருவரும்‌ எருமையாய்க்‌ 
காடுகளில்‌ அலைந்தனர்‌. இந்‌ நிலையில்‌, மகிஷி தன்‌ சகோதரன்‌ 
மகிஷாசுரனைக்‌ “ கண்டிகா ? என்னும்‌ காளி கொன்றுவிட்டதாக அறி 
கிறாள்‌. இதற்குப்‌ பழிவாங்குவதற்காக மகிஷி அசுர குருவான 
சுக்கிராச்சாரியாரிடம்‌ யோசனைக்‌ கேட்டாள்‌. அவர்‌ பிரமனை வழி 
பட்டு வரம்‌ வேண்டுமாறு அவளுக்கு அறிவுறுத்தினார்‌. 


முனிவர்‌ சொற்படி கடுந்தவம்‌ புரிந்த மகிஷியின்முன்‌ பிரமன்‌ 
தோன்‌ நி, “என்ன வரம்‌ வேண்டும்‌?” என்று உசாவினான்‌. அவள்‌ சற்றுச்‌ 
சிந்தித்து, இறப்பிலிருந்து தான்‌ விடுதலை பெறுவதோடு அரிக்கும்‌ 
அரனுக்கும்‌ மகனாகப்‌ பிறந்து 12 ஆண்டுகள்‌ பூமியில்‌ மன்னனாய்‌ ஆட்சி 
புரியும்‌ ஒருவனாலல்லது ஏனையோரால்‌ தனக்கு இறுதி நேரக்கூடாது 
என்று வரம்‌ வேண்டினள்‌. பிரமனும்‌ அவள்‌ கேட்டவாறே அந்த 
வரத்தை அளித்தான்‌. 


வரம்‌ பெற்ற மகிஷி தேவர்கள்‌ முனிவர்கள்‌ முதலிய நல்லோரை 
எல்லாம்‌ நலிவுறத்‌ தாக்கிவரலானாள்‌. தேவர்கள்‌ செய்வதறியாது 
திகைத்தனர்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்தான்‌ பாற்கடல்‌ கடையும்‌ நிகழ்ச்சி 
நடைபெற்றது. அமிர்தம்‌ மகிழ்ந்தளித்த திருமாலாகிய மோகினிக்கும்‌ 
சிவனுக்கும்‌ ஐயனார்‌ அவதாரம்‌ செய்தார்‌. 


பந்தள அரசகுமாரன்‌ 


ஐயப்பன்‌ தாம்‌ பிறந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காகத்‌ 
தந்தை சிவபெருமான்‌ கட்டளையின்வண்ணம்‌ பந்தள நாட்டு அரசகுடும்‌ 
பத்திற்கு வந்து சிலகாலம்‌ வாழ்ந்துவரத்‌ திட்டமிட்டார்‌. 


ஐயப்பன்‌ சின்னஞ்சிறு குழவியாய்ச்‌ சபரிமலையின்‌ அடிவாரத்‌ 
துள்ள பம்பையாற்றின்‌ கரையிலே கிடந்தனர்‌. அப்பொழுது 
வேட்டைக்காகக்‌ காட்டிற்கு வந்த பந்தளராசன்‌ தனக்குக்‌ குழந்தை 
யில்லாததால்‌ ஐயப்பனாகிய தெய்வக்‌ குழந்தையின்‌ பேரொளி கண்டு 
பெருவிருப்புடன்‌ எடுத்து அரண்மனைக்குக்‌ கொண்டுசென்றான்‌. 
ஐயப்பக்குழவிக்கு £மணிகண்டன்‌” என்று நாமம்‌ சூட்டப்பட்டது. அரச 
குமாரனுக்குரிய சிறப்புடன்‌ எல்லாக்கலைகளும்‌ எவ்வித சிரமமுமின்‌ றிக்‌ 
கற்றுச்‌ சிறந்த வீரராய்‌ விளங்கினார்‌. 


வாவரைப்‌ பணிகொண்டது 


இவ்வாறு ஐயப்பன்‌ இருக்கும்‌ நாளில்‌ காயங்குளம்‌ கடற்கரையில்‌ 
துருக்கியிலிருந்து வியாபாரநிமித்தமாக வந்த கப்பல்‌ தலைவன்‌ வாவர்‌ 
என்னும்‌ இஸ்லாமியருடன்‌ போரிடும்‌ சூழல்‌ ஏற்பட்டது, பந்தள 
மன்னன்‌ ஆணைப்படி சென்று அவரோடு பொருது, வெற்றி தோல்வி 
௮--10 


74 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


யற்ற நிலையில்‌ இருவரும்‌ கட்பாளராயினர்‌. வாவர்‌ எப்பொழுதும்‌ 
ஐயப்பன்‌ ஏவிய பணி செய்து அவருடன்‌ இருந்து பெருமை பெற்றார்‌. 
இவருக்கு இப்பொழுது சபரிமலையில்‌ தனி வழிபாட்டிடம்‌ அமைக்‌ 
கப்பட்டுள்ளது என்பதும்‌ மனங்கொள்ளத்தகும்‌. 
புலிப்பால்‌ நிகழ்ச்சி 

மணிகண்டன்‌ வந்தபின்‌ பிள்ளையில்லாப்‌ பந்தள மன்னனுக்கும்‌ 
ஓர்‌ ஆண்‌ மகவு பிறந்தது. பந்தள மன்னனுடைய அமைச்சனுக்கா 
ஐயப்பனைப்‌ பிடிக்கவில்லை. இதனால்‌ மணிகண்டனுக்கு எதிரான செயல்‌ 
களில்‌ ஈடுபடலாயினான்‌. 

கடைசியாக அமைச்சன்‌ பந்தளநட்டு அரசியின்‌ மனத்தை மாற்றி 
மணிகண்டன்மேல்‌ வெறுப்புக்கொள்ளச்‌ செய்யலானான்‌. இராணிக்கு 
வயிற்றுவலி என்று பாசாங்கு செய்யச்‌ செய்து, அவளுக்கு மருத்துவம்‌ 
செய்ய ஒரு மருத்துவனையும்‌ குழ்ச்சியுடன்‌ அனுப்பிவைத்தான்‌. அந்த 
வயித்தியன்‌ அரசியின்‌ கோய்க்குச்‌ சிறுத்தைப்புலியின்‌ பால்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ என்று கூறினான்‌. மேலும்‌, புலியுடன்‌ குட்டியையும்‌ 
கொண்டுவந்தால்தான்‌ தூய்மையான பாலாகக்‌ கறந்து பயன்‌ படுத்‌ 
தலாம்‌ என்றும்‌ கட்டுரைத்தான்‌. 

அப்பொழுது அங்கு வந்த மணிகண்டன்‌ எத்தனை புலிகள்‌ 
வேண்டுமானாலும்‌ கொண்டுவருகிறேன்‌ என்று காட்டிற்குப்‌ புறப்‌ 
பட்டான்‌. அமைச்சன்‌, அரசி முதலிய பொறாமையாளர்‌ புலியினால்‌ 
மணிகண்டன்‌ மரணமெய்துவான்‌ என எதிர்பார்த்தனர்‌. 

மணிகண்டன்‌ காட்டிற்குச்‌ சென்ற போது அங்கே சாபத்தால்‌ 
மகிஷியாய்த்‌ திரிந்த எருமையோடு சண்டையிட்டான்‌. ஏற்கெனவே 
மகிஷி கேட்ட வரத்தின்படி சிவனுக்கும்‌ திருமாலுக்கும்‌ பிறந்த 
மணிகண்டனால்‌ அவள்‌ மடிந்தாள்‌. பின்னர்‌, மணிகண்டன்‌ புலியின்‌ 
மேல்‌ ஏறிக்கொண்டு பால்‌ கொடுக்கும்‌ சிறுத்தைகளைக்‌ குட்டிகளுடன்‌ 
உடன்கொண்டு பந்தள அரண்மனைக்கு வந்தனர்‌. வஞ்சக அமைச்சன்‌ 
புலியால்‌ தாக்கப்பட்டு இறந்தான்‌. மருத்துவனை மன்னித்து அனுப்‌ 
பினர்‌. எல்லாரும்‌ மணிகண்டனின்‌ தெய்விக ஆற்றலைக்‌ கண்டு 
அஞ்சிப்‌ போற்றி வணங்கினர்‌; பந்தள அரசனை விட்டுவிலகிச்‌ சபரி 
மலையில்‌ கோயில்‌ கொள்ளும்‌ தம்‌ விருப்பம்‌ உரைத்து, சபரிமலையில்‌ 
ஐயப்பனாய்‌ அமர்ந்து அடியாருக்கு அருள்புரிந்து வரலானார்‌. 
மணிகண்டன்‌ திருவிளையாடல்‌ 

மணிகண்டன்‌ இலங்கைக்குக்‌ கப்பல்‌ வழியாய்ச்‌ சென்று 
இரும்பீனார்‌ என்றும்‌, புண்ணிய கோடி என்னும்‌ பாண்டி நாட்டு 
மன்னன்‌ மகளைக்‌ கூடிக்‌ கலந்து பிரிந்தார்‌ என்றும்‌ பல கதைகள்‌ 
வழங்குகின்றன. ஆரியநாட்டு மங்கையை மணந்து கொண்டதாகவும்‌ 
மத்றொரு வரலாறு கூறுகிறது. 

சபரிமலைக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள கரிமலைப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த 
கொள்ளைக்‌ கூட்டத்‌ தலைவனான உதயன்‌ பந்தள நாட்டின்மேல்‌ 


சாத்தன்‌ வரலாறு 75 


படையெடுக்கத்‌ திட்டமிட்டான்‌. அம்‌ நாட்டைக்‌ கழ்ப்படுத்துவதும்‌, 
சபரிமலைக்‌ கோவிலை அழிப்பதும்‌ அவனுடைய நோக்கமாயிருந்தது. 
பந்தள நாட்டின்மேல்‌ உதயன்‌ படையெடுத்துச்‌ செல்ல, ஐயப்பன்‌ 
ஒரு சிறு குழந்தையாய்ப்‌ பந்தள அரசனின்முன்‌ சென்று, தான்‌ 
உதயனை அழித்து வெற்றி கொள்வதாகவும்‌, அதற்குக்‌ கைம்மாறாகச்‌ 
சபரிமலையில்‌ மகர விளக்குத்‌ திருவிழாவை மன்னன்‌ ஆண்டுதோறும்‌ 
நடத்தவேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்கொண்டான்‌. மன்னனும்‌ மகிழ்வுடன்‌ 
ஒப்புக்கொண்டான்‌. 

பின்‌, ஐயப்பன்‌ உதயனையும்‌ அவனுடைய படைகளையும்‌ அழித்து 
வெற்றி கொண்டார்‌. அது முதலாகப்‌ பந்தள நாட்டு அரசன்‌ ஆண்டு 
தோறும்‌ சபரிமலையில்‌ “மகரவிளக்குத்‌ திருவிழா'வைச்‌ செய்து 
வரலாயினான்‌. இன்றும்‌ அம்‌ மரபு போற்றப்படுகிறது. “மகரவிளக்கு 
விழா” இன்று பக்தர்களின்‌ வழிபாட்டிற்குரிய பெருவிழாவாகத்‌ 
திகழ்ந்து வருகிறது. 


ஐயப்பன்‌ துதிமாலை 
ஜயப்பன்‌ பாட்டுகள்‌, துதிகள்‌ மலையாளத்தில்‌ மட்டுமன்றித்‌ 
தமிழிலும்‌ சில உள்ளன. வில்லுப்‌ பாட்டாகவும்‌ தமிழில்‌ ஐயனார்‌ கதை 
உள்ளது. ஐயப்பன்‌ தோத்திரப்‌ பாக்களும்‌ சில உள்ளன. பதிகமாய்‌ 
அமைந்த “ஐயப்பன்‌ தோத்திரம்‌” என்னும்‌ சிறு சுவடி ஒன்று டாக்டர்‌ 
உ. வே. சாமிநாதையர்‌ நூலகத்தில்‌ காணப்படுகிறது. இது அத்தம்‌ 
புலிக்கோடு என்னும்‌ ஊரில்‌ கோயில்‌ கொண்டுள்ள ஜயப்பன்‌ 
துதியாகும்‌. இத்‌ தோத்திரப்‌ பதிகத்தின்‌ தொடக்கப்பாடல்‌ வருமாறு: 
“நீதி யறியேன்‌ நெறியறியேன்‌ 
நினதுபஞ்சாட்‌ சரத்தை நித்தம்‌ 
ஓதி யறியேன்‌ சிறியேனை 
யுவந்தே காப்ப தெந்நாளோ 
சோதிப்‌ பொருளே சுட ரொளியே 
துரியா தீதத்‌ துட்பொருளே 
ஆத முதலே அரியானே ஐ- 
யப்பா என்னை ஆள்வாயே. 


பதிகத்தை முடிக்கும்போது வேண்டுதலாய்க்‌ கவிஞர்‌ பாடியுள்ள 
பாடல்‌ வருமாறு: 
“நித்த முன்றன்‌ பாதமதை 

நினைவில்‌ கனவில்‌ மறவாமல்‌ 

பத்தும்‌ பதிகம்‌ யான்பாடப்‌ 
பவுசு பாக்கியம்‌ தந்தருள்வாய்‌ 

முத்தே பவள மரகதமே 
மூலா தார முழுமுதலே 

அத்தம்‌ புலிக்கோட்‌ டினில்வளரும்‌ 
ஐயப்பா வென்னை ஆள்வாயே ! 


பிற்சேர்க்கை: 2 


7. மகாசாத்தய்யா பதிகம்‌ 


திருவழகு முடிதனில்‌ அருகனைத்‌ தரித்ததோர்‌ 
சிங்கார மான முகமும்‌ 
திலதமும்‌ நவரத்ன மாணிக்க வொளியுமுன்‌ 
செவியும்‌ வெண்முல்லை நகையும்‌ 
கருணையுடன்‌ மார்புதனில்‌ முத்துமா லைகளுடன்‌ 
கதீதூரி பரிம ளிப்பும்‌ 
கனகமய மானதோர்‌ அரையிற்‌ பீதாம்பரம்‌ 
கச்சைபொன்‌ குச்சி தொங்கல்‌ 
அருளுடனே யென்றனிட மனமகிழ வேதினம்‌ 
அளித்திடுங்‌ கரத்திற்‌ சென்று 
அலங்கார மாகவே சிலம்புடன்‌ சதங்கையிட்‌ 
டாடிவரு பாத மழகும்‌ 
திருவடியும்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. 


ஆகாச மாகப்‌ பறந்திடும்‌ புரவிகள்‌ 
அனேகங்கள்‌ முன்னே நிற்க 
ஆனையும்‌ ஓட்டையும்‌ நூறு நூறாயிரம்‌ 
அஞ்சலாய்‌ வந்து நிற்க 
ஏராள மாகவே படைமன்னர்‌ ஒருகோடி 
விருதுகள்‌ பீடித்து நிற்க 
வெற்றிபெறு மாலைகள்‌ யுத்தரண வீரர்கள்‌ 
வெதும்பியொரு கோடி நிற்க 
ஏகாந்த மாகவே தேவனும்‌ துபிகளும்‌ 
இன்பசங்‌ த மோங்க 
ஈரமதி யிரவியும்‌ தீவர்த்தி போலவே 
இருபக்‌ கமும்மி லங்க 
தேவனென வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 


மகாசாத்தய்யா பதிகம்‌ 77 
மத்தளங்‌ கொட்டிவரும்‌ பத்தர்கள்‌ ஒருகோடி. 
மல்யுத்‌ தவர்கள்‌ கோடி. 
வல்லயங்‌ கத்திகள்‌ பிடிமன்னர்‌ ஒருகோடி 
மகுடவர்த்‌ தனர்கள்‌ கோடி 
பத்தியுடன்‌ வேதபா ராயணம்‌ பாடிவரும்‌ 
பரிவோர்‌ கள்‌ஒரு கோடியாம்‌ 
பட்டாணி ராவுத்தர்‌ புரவிமேல்‌ ஒருகோடி 
பணிவிடைகள்‌ செய்வர்‌ கோடி 
எத்தனை வீணைகள்‌ தும்புரு நாரதர்‌ 
எடுத்துவா சித்து வரவே 
இரவினிற்‌ பவனிவரும்‌ உன்றனிட மகிமையை 
என்றனாற்‌ சொல்ல வசமோ 
சித்ரமணி வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 3 


சிங்கார மாயுனது குன்றதிர நித்தமும்‌ 
திருப்ப ணிகளே செய்யவும்‌ 
தெய்வபரி மளமான பாரிசா தம்மலர்‌ 
சிரசினில்‌ தரித்து வரவும்‌ 
ஐங்காத மாகிலுங்‌ கடுகிவம்‌ தபிடேகம்‌ 
அர்ச்சனை புரிந்து வரவும்‌ 
அன்பினால்‌ நைவேத்தியஞ்‌ செய்துனது பாதத்தை 
அனுதினம்‌ புகழ வைப்பாய்‌ 
கண்காண என்றன்முன்‌ வந்துப்ர சன்னமாய்க்‌ 
கவலை நோய்தனை விலக்கிக்‌ 
கருணையா லென்மனது வேண்டும்வர மேயருள்‌ 
கர்த்தனே யரியர குமரனே 
தெம்பான வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 4 


மல்லிகை மாலைகொண்‌ டுன்னுடைய பாதமே 
மறவாமல்‌ பூசை செய்வேன்‌ 
வஞ்சனை பில்லிமுதல்‌ சூனிய மவையெலாம்‌ 
அகன்றி டவடித்‌ தோட்டுவாய்‌ 
சொல்லரிய பாவங்கள்‌ செய்திடினு மேயொரு 
திரண மாய்ப்பறக்‌ கடிப்பாய்‌ 
தொலையாத மாயையில்‌ அலையாமல்‌ உன்பாதம்‌ 
எனக்கு வரமே யருளுவரய்‌ 


78 


அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கல்லுமன தாய்வரும்‌ அடியவர்கள்‌ நெஞ்சம்‌ 
கரைத்தடிமை கொள்ளு கின்ற 
கர்த்தனே இப்பூமி லோகங்கள்‌ தேசங்கள்‌ 
காவல்‌ காத்தரு ளயனே 
செல்வனெனும்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 5 


நித்தமை சுவர்யமாய்‌ சுகமான வாழ்வதாய்‌ 
நீதியாய்த்‌ தர்ம மீவாய்‌ 
நெஞ்சினில்‌ யாவர்க்கும்‌ உபகார குணமதாய்‌ 
கிசமான மொழி யுள்ளதாய்ப்‌ 
புத்தியு மீந்தென்னை இப்பூமி தன்னிலென்‌ 
பிறவி தனவே ரறுத்துப்‌ 
பெருமையுட னேயிருந்‌ தருளுனது பாதமே 
போற்ற வேவர மருளுவாய்‌ 
பத்தியுட னடியவர்கள்‌ வல்பிணி தொலைத்திடும்‌ 
பாத பூங்கடல்‌ வண்ணனே 
பாவங்க ளானவை ௮ணுகாம லென்றனப்‌ 
பட்சமாய்க்‌ காத்த ருளுவாய்‌ 
சித்திரவெள்‌ ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. 6 


தந்தைகமீ தாயும்நீ சற்குரு தெய்வம்நீ 
தானென்று நானிருக்கத்‌ 
தயவுவைத்‌ தென்மனத்‌ துயர்தீர்ப்ப தில்லையோ 
சம்பத்‌ தளிப்ப இலையோ 
முந்தியசென்‌ மத்தில்யான்‌ பாவங்கள்‌ செய்தேனோ 
முட னென்செய்‌ தேனே 
மோசங்க ளானகொலை பாதகம்‌ செய்தேனோ 
மூடனான்‌ வதைசெய்‌ தேனோ 
எந்தவினை செய்யினும்‌ தீர்த்துரட்‌ சித்தென்னை 
ஈடே றவர மருளுவாய்‌ 
எத்தேச காலமு மழியாத பதவியை 
ஈந்தென்‌ னயாட்‌ கொள்ளுவாய்‌ 
சிக்தைமகழ்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. 7 


மக்ாசாத்தய்யா பதிகம்‌ 79 


கடல்தனில்‌ வாழ்கின்ற மச்சமதை யெண்ணினும்‌ 
கரைதனில்‌ மணல்‌ எண்ணினும்‌ 
கார்மேக மேபொழியும்‌ மழைத்துளிகள்‌ எண்ணினும்‌ 
கன்னி யர்மனங்‌ காணினும்‌ 
நடமாடுங்‌ காயம்விட்‌ டுயிர்புவியில்‌ பிறவிதனை 
நானிருந்‌ தெண்ண மாட்டேன்‌ 
நாதனே யென்பிறவி வேரறுத்‌ துன்பாதம்‌ 
நல்கி டவர மருளுவாய்‌ 
படநாக மாமணிகள்‌ ஆபரண மாகவே 
பண்புடன்‌ பூண்டிருக்கும்‌ 
பரமனே வரதனே சத்துருசங்‌ காரனே 
பராபர மகா தேவனே 
இடமான வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. 8 


கையினா லுன்றனைத்‌ தரிசனம்‌ செய்யவே 
கருமங்‌ கள்விட்‌ டோடுமே 
கண்ணிலா மனிதர்கள்‌ உன்னுடைய சன்னிதி 
காண வேகண்‌ விளங்கும்‌ 
பொய்யனாய்க்‌ கால்கை யில்லாத மூடனாய்‌ 
வாழ்ந்துபின்‌ னந்தி யத்தில்‌ 
புண்ணிய மவனுக்குவந்‌ தெய்தியுன்‌ பாதமலர்‌ 
புகழால்‌ நிறைந்த வரமே 
அய்யனே மெய்யனே ஆதியே நீதியே 
அனுதினம்‌ துதிசெய்‌ வித்து 
அன்பினா லுன்‌ றனிட கிருபையால்‌ சொர்க்கத்தில்‌ 
அன்பர்க்கு வாழ்வ ளித்தாய்‌ 
செய்யனே வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே... 9 


என்னுடைய மனத்தினில்‌ நீயிரும்‌ தருள்‌ கின்ற 
இசையான பாடல்‌ பத்தும்‌ 
இன்பமுட னேயிரு யேமசா மத்திலும்‌ 
எதிராளி வந்த போதும்‌ 
பின்னுமொரு நித்திரைகள்‌ தன்னிலும்‌ இப்பாடல்‌ 
போற்றித்‌ துதித்த வர்க்குப்‌ 
பில்லிமுதல்‌ சூனியம்‌ அணுகாமல்‌. விட்டோடிப்‌ 
பெரியவர்க ளாக வாழ்வார்‌ 


80 அய்யனார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பன்னுதமி ழாலுனைப்‌ பாடிடும்‌ அடியவர்கள்‌ 
பாவங்‌ கள்தனை விலக்கிப்‌ 
பதவிதனில்‌ மேலான நற்கதி யாகவே 
பண்புட னளித்த ருளுவீர்‌ 
தென்னல்தனில்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுவ்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. . 10 


2. மகாசாத்தய்யா கட்டகாக்‌ கலித்துறை 


அடியார்க்‌ கெளியன்‌ அறங்காத்த தீர னருகனிட 

படிகாவ லாதிபா வுன்னைநா னிப்போதன்‌ பாய்மனத்தால்‌ 
வடிவான தரனை கோலா கலனை வழித்துணைக்குத்‌ 

தடியா யுதனை அனுப்புமை யாமகா சாத்தையனே | 


அண்டாத பூத பிசாசுகள்‌ சூன்ய மநேக மெல்லாம்‌ 

துண்டாடி ஓட்டி அடித்துத்‌ துரத்தியனல்‌ சுட்டெரிக்கக்‌ 
கொண்டாட மானிடர்‌ செல்வம்‌ தழைக்க வரங்கொடுக்குஞ்‌ 
செண்டாயுதா திருநறுங்‌ கொண்டை மேவிய சேவகனே. 2 


குறிப்பு: பிற்சேர்க்கை 2-ல்‌ தரப்பட்டுள்ள “மகா சாத்தய்யா 
பதிகம்‌” “மகா சாத்தய்யா கட்டளைக்‌ கலித்துறை என்னும்‌ 
இரண்டும்‌, சென்னையில்‌ உள்ள * ஜைன இரந்த நிலையம்‌” வெளி 
யிட்டுள்ள, * தருநறுங்கொண்டைத்‌ தோத்திரத்‌ திரட்டி'லிருந்து 
எடுக்கப்பட்டனவாகும்‌. 


VOCABULARY AND நாத டுமே 


(English and Malabar) 


Edited by: 
Dr. N. SANJEEVI, M.A., M.Litt,, Ph.D., 


Dip. in Anthropology, Dip. in Pol. & Pub. Admn., 
Professor of Tamil, University of Madras. 


& 
V. JAYADEVAN, B.Sc., M.A., Certificate in Linguistics, 


Lecturer in Tamil, University of Madras. 


CRITICAL NOTES 


* In the previous issue, Vocabulary and Dialogue were published. 
Comprehensive critical notes on this work are includcd in this 
issue. 


ஆராய்ச்சிக்‌ குறிப்புகள்‌ 


1. ஏட்டின்‌ தலைப்பில்‌ தமிழைக்‌ 
குறிக்க “மலபார்‌” என்னும்‌ 
பெயர்‌ பயன்படுத்தப்பட்டுள்‌ 
ளது. எனவே, இது ஐரோப்‌ 
பியர்‌ வருகையினை அடுத்துத்‌ 
தோன்றியது எனத்‌ துணிய 
லாம்‌. 


Ww 


இது, ஆங்கிலேயர்‌ தமிழ 
ரோடு வாழ நேர்ந்த சூழலில்‌ 
அன்றாட வாழ்க்கை நடை 
முறைகளுக்கு உறுதுணையாக 
உருவாக்கப்பட்ட சொல்‌ | 
சொற்றொடர்‌ பொருள்‌ விளக்‌ 
கம்‌ ஆகும்‌ ; அகராதியன்று. 


3. இதன்‌ தொடக்கத்தே உள்ள 
ஆங்கில நெடுங்கணக்கு கதை 
யின்‌ வரலாறு” எனக்‌ குறிக்‌ 
கப்பட்டுள்ளது. “கதை” என்‌ 
பதற்கு ஆசிரியர்‌ “நெடுங்‌ 
கணக்கு” என்னும்‌ பொருளை 
நினைத்திருப்பது கருதத்‌ 
தக்கது. 


4. ஆங்கில நெடுங்கணக்கின்‌ இரு 
வகை வடிவங்கள்‌ மட்டும்‌ 
சுட்டப்பட்டு, ஒவ்வோர்‌ எழுத்‌ 
இன்‌ ழும்‌ ஆங்கில ஒலிகட்கு 
நிகரான தமிழொலிகளைத்‌ தர 
மூயலப்பட்டுள்ள முயற்சி 
கருதத்தக்கது. 


1. 


CRITICAL NOTES 


Tamil has been denoted by 
the word ‘ Malabar’ in the 
title of this work and it sug- 
gests to the conclusion that it 
might have been compiled 
sometime after the advent of 
Europeans. 


It is not a dictionary, but a 
vocabulorum compiled in the 
circumstances in which the 
English had to live along with 
the Tamils in order to be of 
help in the daily life. 


It is to be noted that the 
English alphabet in the begi- 
nning of this work is termed as 
kataiyin varaliri ‘history of the 
story’, where katai means the 
alphabet. 


The English alphabet has 
been given in two forms and 
it is noteworthy that an 
attempt has been made to give 
equivalent sounds in Tamil 
script to every English letter. 


Critical Notes 


5. 


10. 


ஆங்கில நெடுங்கணக்கை 
ஒட்டி ஏட்டின்‌ வலப்புறத்தே 
பின்வருமாறு சிதைவுண்ட 
பாடலொன்று உள்ளது. 
1 க்‌ ட உள்கிம்‌ 
வகண்டி தானந்தமெஜனு... 
வெள்ள மெனக்‌ கையா... 
வெளிப்படுத்த வேண்டா...” 


இக்குறைப்‌ பாடல்‌ குறை 
விலா நிறைவுக்கு நிகழ்த்திய 
கடவுள்‌ வாழ்த்து போலும்‌ ! 


இதன்‌ முற்பகுதி (1-874) 
சொற்றொகைப்‌ பகுதியாகும்‌; 
பிற்பகுதி (875--1250) உரை 
யாடல்‌ பகுதியாகும்‌. 


. பேச்சுத்‌ தமிழ்‌/; ஐரோப்பியக்‌ 


கிறித்தவர்‌ ஆங்கிலம்‌ குறித்த 
மொழியியல்‌ ஆய்வுக்கு இந்‌ 
நூல்‌ பயன்படத்‌ தக்கது. 
ஆதலின்‌, இப்பதிப்பில்‌ இரு 
மொழிகளிலும்‌ மலிந்துள்ள 
பிழைகள்‌ களையப்படாமல்‌ 
மூலத்தில்‌ உள்ளவாழே பதிப்‌ 
பிக்கப்பட்டுள்ளன. 


பொருள்‌ சுட்டல்‌ ஒன்றைத்‌ 
தவிர இது அகரா திக்‌ கூறுகள்‌ 
எவற்றையும்‌ பெறவில்லை. 


சொற்கள்‌ அமைப்பு முறைக்‌ 
குப்‌ பெரிதும்‌ பொருளியைபே 
அடிப்படையாய்‌ உள்ளது. 


இதன்கண்‌ வானம்‌ (1-16, 41), 
திக்குகள்‌ (17-24), நீர்‌ (25, 
28-35), நெருப்பு (26, 59-60), 
மலை (36-37), மண்‌ (38-40), 
மழை (42-50), காற்று (27-58), 
மனிதன்‌ (61-72), உடலுறுப்பு 
கள்‌ (73-114), நோய்கள்‌ 
(115-121)) உறவு முறைப்‌ 


10. 


3 


At the beginning of this work, 
there is an incomplete, ant- 
eaten poem by the side of the 


alphabet, which reads as 
fOllOWS 2 Sas ககய ததக சதக அகத க்‌ 
vakanti tanantamenu......... 
vejlla menak kaiyAa...... velip- 
patutta vEnta......... 2 This 
incomplete poem seems to be 
the invocation to © the 
Muse. 


The first part (1—874) of this 
work is of vocabulary and the 
latter (875—1250) is of 
dialogue. 


It is useful for the linguistic 
analysis of the spoken Tamil/ 
European Christian ‘ English/ 
Anglo Tamilian dialects and 
hence it has been edited with- 
out correcting the errors in 
both the languages and publi- 
shed as found in the manus- 
cript. 


It does not possess the lexicogra- 
pbical features other than the 
citation of meaning. 


The arrangement of words is 
mainly based on the subject 
matter, 


The first part, vocabulary 
includes sky (1-16, 41), direc- 
tions (17-24), water (25, 
28-35), fire (26,59-60), moun- 
tain (36-37), mud (38-40), 
rain (42-50), wind (27-58), 
man (61-72), physical parts 
(73-114), discases (115-121), 


. வடமொழிச்‌ 


பெயர்கள்‌ (122-163), பிறப்பு 
(183), இறப்பு (184-185), 
ஐரோப்பிய உணவு வகை 
(186-256), குடி வகை (257- 
269; 537-539), உடை வகை 
(270-296), அணி வகை (297- 
333), புனவுக்குரிய பொருள்‌ 
கள்‌ (335-341), வீடு (352), 
வீட்டுப்‌ பொருள்கள்‌ (334, 
342-472), நகரம்‌ (473-479; 
520-529), மாதாக்கோயில்‌ 
(480-505), வணிகம்‌ (506-519 ; 
679-690), வழக்கு மன்றம்‌ 
(530-535), ஆட்சித்துறை (543- 
571), பல்வகைத்‌ தொழில்கள்‌ 
(572-606), கலை (607-015), 
வண்ணங்கள்‌ (616-624), 
கல்வி (625-659), கருவிகள்‌ 
(660-678), காய்கனிகள்‌ (691- 
693; 698-709), பூ (694-697), 
விலங்கு (710-741; 762-786), 
பறவை (742-761), மணிகள்‌ 
(787-792), உலோகங்கள்‌ (793- 
802), காலம்‌ (803-815), நாள்‌ 
(817-823), மாதம்‌ (816, 824- 
836), எண்கள்‌ (837-874) 
ஆகிய பொருள்கள்‌ சொற்‌ 
றொகைப்‌ பகுதியில்‌ உள்ளன. 
முதலாளி--பணியாளர்‌ (875- 
930; 985-1250), முதலாளி 
வணிகர்‌ (931-969), பணி 
யாளர்‌--வணிகர்‌ (970-984) 
உரையாடல்கள்‌ உரையாடல்‌ 
பகுதியில்‌ உள்ளன. 


. இறித்தவச்‌ சொற்கள்‌ சிறப்‌ 


பாக இடம்‌ பெற்றுள்ளன. 


11. 


Vocabulary and Dialogue 


Kinship terms (122-163), birth 
(183), death (184-185), Euro- 
peon food (186-256), drinks 
(257-269 ; 537-539), dress (270 
296), jewels (297-333),, things 
used for dressing (335-341), 
house (352), household articles 
(334, 342-472), city (473-479, 
520—529), Church (480-505), 
business (506-519, 679-690), 
court of law (530-535), admi- 
nistrative terms (543-571), 
professions (572-606), art 
(607-615), colours (616-624), 
education (625-659), instru- 
ments (660-678), vegetables 
and fruits (691-693, 698-709), 
flora (694-697), fauna (710- 
741, 762-786), gems (787-792), 
metals (793-802), time (803- 
815), days (817-823), months 
(816, 824-836), and numerals 
(837-874). The second part, 
diologue includes conversation 
between the master—servant 
(875-930, 985-1250), master— 
merchant (931-969) and 
servant—master 970-984). 


Words related to Christianity 


are conspicuous. 


(164-167, 480—482, 488, 489, 491, 492, 505, 899, 1116) 


செல்வாக்கு 
மிகுதியும்‌ உள்ளது. 


(4-9, 13-16, 41, 44, 45, 66, 73, 74, 77, 95, 110, 


12, Sanskrit 
very conspicuous. 


influence is also 


131, 132, 


145, 159, 172-174, 182, 183, 188, 191, 226, 228, 286, 311, 339, 


Critical Notes 5. 


13. 


14, 


15. 


16. 


17. 


357, 494-498, 503-505, 518, 543, 602, 616, 626, 627, 651, 652, 
774, 815, 1107, 1146). 


For some words, more than 
one meaning has been given 
in Tamil for the sake of 
clarity. 


சில சொற்களுக்குத்‌ தமிழில்‌ 13. 
ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
பொருள்கள்‌ விளக்கத்திற்‌ 
காகத்‌ தரப்பட்டுள்ளன. 

(25, 37, 38, 46, 49, 74, 77, 88, 95, 116, 168, 172, 174, 176, 
245, 248, 280, 328, 331, 336, 365, 369, 397, 406, 413, 427, 429, 
440, 481, 496, 497, 501, 504, 505, 521, 533, 536, 540, 627, 631, 
639, 682, 686, 695, 701, 718, 762, 803) 


14, More than one meaning in 
English has also been given in 
explanation for the sake of 
clarity. 


விளக்கத்திற்காகச்‌ சில 
இடங்களில்‌ ஒரு பொருளைக்‌ 
குறிக்க ஒன்றுக்கும்‌ மேற்‌ 
பட்ட ஆங்கிலப்‌ பொருள்கள்‌ 
ஆளப்பட்டுள்ளன. 

(36, 38, 48, 59, 88, 113, 116, 158, 164, 182, 186, 222, 224, 
271, 278, 314, 419, 439, 606, 629, 657, 712, 724, 734, 766, 799) 


சில ஆங்கிலச்‌ சொற்களுக்கு 15. 71% 15 noteworthy that for 


உரிய தமிழ்ப்‌ பொருளைச்‌ 
சுட்டாமல்‌ ஆங்கிலச்‌ சொல்லை 
அப்படியே தமிழாக்கிக்‌ குறிக்‌ 
கப்‌ பட்டுள்ளமை கருதத்தக்‌ 


குது. 


some English words, equiva- 
lents in Tamil are not given, 
but they are Tamilised. 


(263, 300, 301, 303, 336, 421, 422, 424, 425, 436, 462, 464, 
465, 472, 531, 532, 595-597, 632, 636, 643, 692, 1263) 


ஆங்கிலக்‌ கூட்டுச்‌ சொற்கள்‌ 
சிலவும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


16. There are also found some 
compound words in English. 


(43, 78, 95, 96, 156, 204-206, 211, 212, 218, 236, 237, 256, 


320, 321, 359, 360, 423, 425) 


ஆங்கிலத்‌ தொழிற்‌ பெயர்‌ 
கள்‌ சில விளக்கம்‌ பெற்றுள்‌ 
ளன. 


Some verbal noun forms in 


English have also been ex- 
plained. 


(116, 164, 609-613, 627) 


Vocabulary and Dialogue 


ஆங்கிலப்‌ பன்மைப்‌ பெயர்‌ 18. English plurals have been 
கள்‌ தேவையின்றித்‌ தரப்‌ explained unnecessarily. 
பட்டுள்ளன. 


(5, 33, 65, 82, 93, 96, 98, 107, 109, 113, 179, 189, 201, 231, 
232, 254, 271, 282, 302, 330, 381, 361, 376, 686, 696, 698, 
824) 


ஆங்கிலத்திலும்‌ எழுத்துப்‌ 19. Spelling errors in English are 
பிழைகள்‌ மலிந்துள்ளன. plenty. 


(31, 69, 116, 199, 232, 246, 256, 262, 285, 286, 294, 295, 315, 
324, 361, 395, 399, 401, 414, 445, 535, 604, 616, 673, 734, 769, 
776, 856, 864, 903, 928, 1000, 1016, 1020, 1045, 1058, 1089, 
1153, 1165, 1195, 1214, 1224, 1229, 1236, 1238, 1240) 


தமிழிலும்‌ எழுத்துப்‌ பிழை 20. 1௩ Tamil also plenty of spel- 
கள்‌ மிகுதியாகக்‌ காணப்படு ling errors are noticed. 
கின்றன. 


(67, 174, 175, 191, 193-196, 210, 231, 239, 240, 244, 247 
248, 250, 261, 264, 265, 278, 302, 322, 324, 334, 348, 377, 378, 
389, 391, 401, 107, 413, 445, 475, 486, 489, 490, 513, 529, 530, 
544, 545, 576, 586, 640, 644, 684, 800, 888, 890, 902, 917, 929, 
941, 951, 963, 973, 974, 977, 991, 993, 1015, 1042, 1055-1077, 
1087, 1088, 1126, 1155, 1159, 1168, 1180, 1189, 1191, 1233) 


உரையாடல்‌ பகுதி முழுமை 2]. [Inthe whole of ‘ dialogue”, 


யும்‌ பேச்சுவழக்கே உள்ளது. the spoken form is noticed 
மற்ற பகுதியிலும்‌ பேச்சு and also in the rest, thespoken/ 
வழக்கு | கொச்சைவழக்கு colloquial style is present. 


கடையே இடம்பெற்றுள்ளன. 


(14-16, 46, 57, 59, 67, 70, 81, 82, 88, 90, 94, 96, 107, 109, 
114, 116, 146, 149, 154, 155, 158-161, 163, 169, 185, 186, 193, 
194, 200, 202, 214, 215, 218, 220, 234, 242, - 243, 257, 270- 
273, 276, 277, 279, 280, 283, 295, 299, 302, 303, 306, 311, 
319, 327, 336, 341, 348, 351, 363, 365, 388, 389, 391, 393, 
397, 399, 426, 428, 440-442, 448, 450, 460, 464-466, 473, 503, 
316, 523, 530, 536, 541, 545, 559, 557-550, 569, 570, 582, 
590, 594, 595, 602, 616, 628, 629, 637, 654, 655, 659, 669, 
672-674, 684, 688, 601, 734, 758, 783, 784, 787, 807, 810, 816, 
817, 829, 834, 851, 899, 1205) 


Critical Note 7 


22. 


D3: 


24. 


26. 


ரக 


தவறான பொருள்களும்‌ தரப்‌ 22. Wrong meanings have also, 
பட்டுள்ளன. been given. 


(31, 34, 49, 53, 119, 157, 159, 170, 173, 176, 213, 231, 233, 
245, 250, 259, 260, 378, 387, 398, 436, 455, 457, 458, 468, 
533, 623, 643, 659, 685, 686, 698, 714, 805, 809, 961, 1248) 


பொருள்கள்‌ போதுமான 23. EடXplanation of meaning 15 
அளவு சுட்டப்படவில்லை. inadequate. 


(10, 27, 36, 44, 48, 63, 66, 67, 116, 121, 134-137, 141, 149, 
181-184, 196-199, 223, 224, 255, 258, 263, 265, 269, 288, 290, 
327, 339, 377, 379, 396, 407, 418, 442, 457, 458, 460, 485, 
502, 515, 516, 525, 526, 530, 538, 715-719, 1100, 1105, 1111, 
1134) 


சில பகுதிகளில்‌ உள்ள 24. Based on the subject matter 


பொருளை நோக்கிச்‌ கிறு in some places, small headings 
தலைப்புகள்‌ போலத்‌ தரப்பட்‌ have been given. 
டுள்ளன. 


(1, 61, 270, 473, 875, 904, 931) 


“காரன்‌ * என்னும்‌ சொல்‌ 25. Many words with ‘karan’ 


விகுதியைக்‌ கொண்டு இறும்‌ suffix have been given, of 
சொற்கள்‌ பல இடம்‌ பெற்‌ which a few are natural and 
றுள்ளன ; சில இயல்பாயும்‌ a few are novel being coined 
சில புதுமையாய்‌ ஆக்கப்‌ newly. 


பெற்ற்னவாயும்‌ உள்ளன. 


(181, 554, 560, 561, 563, 572, 580, 590, 592-594, 1092) 


ஆங்கில மாதங்களுக்கு இணை 26. An attempt is made to give 


யாகத்‌ தமிழ்‌ மாதங்கள்‌ தர the names of Tamil months 
முயலப்பட்டுள்ள முயற்சி equivalent to that of English 
பாராட்டத்‌ தக்கது and it is worth praising. 
(825—836) 
வாரத்தின்‌ நாள்களைக்‌ குறிக்‌ 27. Among the week days Mmen- 
கும்‌ பெயர்களுள்‌ “ Saturday- tioned in this work, Saturday i 
சனிக்கிழமை £ விடுபட்‌ is found to be missing. 
டுள்ளது. 


(818-823) 


8 தமிழாய்வு - 4 


இலக்கணத்தே வருமிரட்டைக்‌ கிளவி போல 
இணக்திருந்தோம்‌ ! பிரிந்திருந்தால்‌ பொருளே இல்லை ! 
(பக்‌. 91) 


கவிஞர்‌ தமிழன்பன்‌ கவிதைகள்‌ ஒவ்வொரு தமிழ்‌ மகனும்‌ 
படித்துச்‌ சுவைக்க வேண்டியவை ; பிறமொழிகளிலும்‌ மொழியாக்கம்‌ 
செய்யப்படவேண்டியவை. 


[தமிழன்பன்‌ கவிதைகள்‌: ஆசிரியர்‌, கவிஞர்‌ தமிழன்பன்‌, 
தொகுத்தவர்‌: ௬. செல்லப்பன்‌, மங்கள நூலகம்‌, 
சென்னை-34; முதற்‌ பதிப்பு 1970, பக்‌. 324-192, ரூ. 6-00.] 


புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ 


பல துறைகளில்‌ மேன்மேலும்‌ வளர்ந்துவரும்‌ நாம்‌, அவ்வப்‌ 
பொழுது ஈடந்த கால இலக்கியங்களைத்‌ தெரிந்துகொள்வது நலம்‌. 
இத்‌ துறையில்‌ டாக்டர்‌ சாலை இளந்திரையன்‌ அவர்கள்‌ உழைத்து 
வருவது பாராட்டத்தக்கது. முன்னே (1969) :புதுத்தமிழ்‌ முன்‌ 
டிகள்‌ என்னும்‌ நாலில்‌, தமிழ்‌ முதல்‌ நாவலாகிய பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌ (1876) எழுதிய மாயூரம்‌ ச. வேதநரயம்‌ பிள்ளை 
யையும்‌, முதன்முதல்‌ தமிழ்ச்‌ சிறுகதை இலக்கியத்தை நிலைபெறச்‌ 
செய்த * மங்கையர்க்கரசியின்‌ காதல்‌” (1927) சிறுகதைத்‌ தொகுதி 
யைத்‌ தந்த தேசபக்தர்‌ வ. வே. ச. ஐயரையும்‌, முதன்முதல்‌ முறை 
யான வாழ்க்கை வரலாற்றை--மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
யவர்கள்‌ சரித்திரத்தை (1933, 1934) வழங்கிய டாக்டர்‌ ௨. வே. 
சாமிநாதையரையும்‌, தமிழ்ப்‌ பத்திரிகை முதல்வராகிய தரு. 
வி.கலியாணசுந்தரரையும்‌ ௮றிமுகப்படுத்தினார்‌ டாக்டர்‌ சாலை. பின்னே 
₹ புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ ? (1972) என்னும்‌ நூலில்‌, முதல்‌ கட்டுரை 
இலக்கியமரகிய விநோத ரச மஞ்சரி (1876) எழுதிய அட்டாவதானம்‌ 
வீராசாமி செட்டியாரையும்‌, முதல்‌ நாடகமாகிய பிரதாபசந்திர 
விலாசம்‌ (1877) தந்த ப.வ. இராமசாமி ராஜாவையும்‌, முதல்‌ 
கலைக்களஞ்சியமாகிய அபிதான சிந்தாமணியை (1910) வழங்கிய 
ஆ. சிங்காரவேலு முதலியாரையும்‌, முதல்‌ திறனாய்வாளராக விளங்கிய 
இருமணம்‌ செல்வக்கேசவராய முதலியாரையும்‌ அறிமுகப்படுத்துவ 
தைக்‌ காணலாம்‌. 


*புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ * என்னும்‌ நாலில்‌, நூலாசிரியர்‌ தாம்‌ 
மேற்கூறிய இரு நூல்களை வெளியிட்டதற்கான சூழலை *வயிரச்‌ 
சுரங்கம்‌' என்பதில்‌ எடுத்துரைக்கிறார்‌. நாலில்‌ காணப்படும்‌ 
கட்டுரைகள்‌, கட்டுரைக்கலை, நாடகக்கலை, கலைக்களஞ்சியம்‌,திறனாய்வுக்‌ 
கலை ஆூய கான்கு. இத்துறை அறிஞர்களைப்‌ பற்றி அவ்வக்‌ கால 


மதிப்புரை மாலை 9 


அறிஞர்களோடு ஒப்புநோக்கி இந்தத்‌ துறை அறிஞர்‌ எந்நிலையில்‌ 
சிறந்து விளங்குகிறார்‌ என்பது ஒவ்வொரு கட்டுரையிலும்‌ சுட்டப்‌ 
பட்டுள்ளது. பின்னர்‌ இவருடைய தலைமைப்‌ படைப்பாக விளங்கும்‌ 
நூலின்‌ தோற்றத்தையும்‌ நுவலும்‌ செய்திகளை எடுத்துக்காட்டுவதும்‌ 
நூலின்‌ உயர்வைச்‌ சுட்டுவதும்‌ ஆங்காங்கே தம்‌ கருத்துகளை எடுத்‌ 
துரைப்பதும்‌ டாக்டர்‌ சாலையின்‌ இயல்புகளாம்‌. அவ்வக்‌ கட்டுரை 
இறுதியில்‌ இங்குக்‌ கட்டுரைகளாக விளங்கும்‌ நூலின்‌ தரத்தை விருப்பு 
வெறுப்பின்றி மதிப்பிடுவதும்‌ காணத்தக்கது. 


இந்‌ நூலைப்‌ படிப்பதன்‌ மூலம்‌ இதில்‌ கூறப்பட்ட' நூல்களைப்‌ படிப்ப 
தற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏனெனில்‌, எந்த நூலையும்‌ தாமே 
எடுத்துப்‌ படிப்பது என்பது முயற்கொம்புதான்‌. பிறர்‌ வாயிலாகக்‌ 
கேள்விப்பட்டோ, நூல்கள்‌ வாயிலாக அறிந்தோ நூல்களைப்‌ படிப்பது 
தான்‌ இலக்கிய உலகில்‌ பெரும்பான்மை ஆகும்‌. எனவே, டாக்டர்‌ 
சாலை இளந்திரையனின்‌ முயற்சி ஓங்குக/ 


[புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌, டாக்டர்‌ சாலை இளந்திரையன்‌, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை-5; முதற்‌ பதிப்பு 1972, 
பக்‌. 176, சூ. 3-50.] 


டாக்டர்‌ ௮. நாகலிங்கம்‌. 


கலைக்கூத்தன்‌ கவிதைகள்‌ 


கவிதையில்‌, அழகுணர்ச்சியும்‌ சொல்லாழமும்‌ கருத்தின்‌ நுண்மை 
யும்‌ தேர்ந்த பட்டறிவும்‌ கவிஞனின்‌ புலமையும்‌ ஒருசேர மிளிர 
வேண்டும்‌. இவற்றையே சங்க இலக்கியச்‌ சான்றோர்‌ தம்‌ இலக்கியக்‌ 
கொள்கைகளில்‌ அடிப்படையானவைகளாகக்‌ கொண்டிருந்தனர்‌ 
என்பதை, 


“அம்‌ சொல்‌ நுண்‌ தேர்ச்சிப்‌ புலவர்‌?” (புறம்‌. 235) 


என்னும்‌ தொடரால்‌ அறிகின்றோம்‌. இவையனைத்தும்‌ கவிஞர்‌ 
கலைக்கூத்தன்‌ அவர்களின்‌ கவிதைகளில்‌ ஒருசேர விளங்கவில்லை 
யாயினும்‌, ஆங்காங்கே மிளிர்கின்ற பாங்கைக்‌ காணலாம்‌. 


“ மண்ணுள அனைவ ருக்கும்‌ 
மானமும்‌ மறைப்ப தற்கு 
எண்ணிலாத்‌ துணிகள்‌ ஈந்த 
எழிற்பஞ்‌ சாலைக்‌ கூட்டம்‌ 
விண்ணுள நிர்வா ணத்தை 
விரைந்துயர்‌ பார்த்து நாணித்‌ 
தன்னுள புகையால்‌ ஆடை 
i தருதல்‌ பார்‌ [விண்‌ வெளிக்கே !?” (பக்‌, 181) 
WD. 


10 


29. 


40. 


Vocabulary and Dialogue 


பின்வரும்‌ ஊர்ப்பெயர்கள்‌ 39. The following place Names 


உரையாடல்‌ பகுதியில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன : 
1.சாந்தோம்‌-மயிலாப்பூர்‌ ; 2. 
செட்றுஸ்‌ - சதுரங்கப்பட்‌ 
டணம்‌. இதனால்‌ ஆசிரியர்‌ 
சென்னைத்‌ தொடர்பு அதிக 
முடையவராய்‌ இருத்தல்‌ 
கூடும்‌ என்று தெரிகிறது. 


உரையாடல்‌ பகுதியில்‌ 
வேலைக்காரர்‌ பற்றிய செய்தி 
கள்‌ அதிகம்‌ இருப்பது 
கவனிக்கத்தக்கது; இவ்வேடு 
ஐரோப்பியர்‌, தமிழர்களிடம்‌ 
தமிழில்‌ பேசப்‌ பயன்படு 
வதற்காக உருவாக்கப்‌ பட்டி 
ருக்கக்‌ கூடும்‌. 


40. 


have been mentioned in the 
part of * dialogue ’ : 

1. Santhome ; 

2. Sadras. 

This suggests that the author 
may be one who has much 
contact with Madras. 


In the part of dialogue, 
major part deals with the 
servant. Hence this work 


might have been compiled to 
enable Europeans to move 
with the Tamils using the 
Tamil medium. 


மதிப்புரை மாலை 


பொருளடக்கம்‌ 
1. புனித நெறி 
_— மு. சண்முகம்‌ பிள்ளை 


2. குலோத்துங்கன்‌ கவிதைகள்‌ 
_— டாக்டர்‌ ௮. நரகலிங்கம்‌ 


3. தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
_— டாக்டர்‌ ௮. நாகலிங்கம்‌ 


4. தமிழன்பன்‌ கவிதைகள்‌ 
டாக்டர்‌ ௮. நாகலிங்கம்‌ 


5. புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ 
டாக்டர்‌ ௮. நரகலிங்கம்‌ 


6. கலைக்கூத்தன்‌ கவிதைகள்‌ 
_— கு. மோகனராசு 


7. ஒரு நூற்றாண்டுத்‌ தமிழ்க்‌ கவிதை 
_ டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 

8 பூங்குன்றன்‌ கவிதைகள்‌ 
டம டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 


புனிதநெறி 


மனித வாழ்வு பயனுற அமையப்‌ புனிதநெறி ஒன்றே புகலிட 
மாகும்‌. எல்லா நிலையிலும்‌ அமைதி வாழ்வை ஒருவனுக்கு அளிக்க 
ஏதுவாக இருப்பது இறைநெறி. எனவே, “பரமனைப்‌ போற்றி வழி 
படுவதே புனிதநெறி? என்பதனை மையமாகக்‌ கொண்டு அமைந்த 
திருவருள்‌ விளக்க நூலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ தொகுத்‌ 
தளித்துள்ள புனிதநெறி. 


இப்‌ புனிதநெறித்‌ தொகுதியில்‌ * உழுத சாலிலே உழுதல்‌? முதல்‌ 
துணையின்‌ இலக்கணம்‌ வரை 34 பொருள்கள்‌ விளக்கப்பட்டுள்ளன. 
இவற்றுள்‌, நடுநாயகமாக வைக்கப்பெற்ற புனிதநெறி என்னும்‌ 
சிறப்புரையே இந்‌ நூலின்‌ பெயராகத்‌ தரப்பட்டுள்ளது. இதன்‌ 
இருதலையும்‌ உள்ள உரைகளும்‌ புனிதநெறி காட்டுவனவே என்பது 
இதன்‌ குறிப்பாகும்‌. 


இறைப்பற்று வளர, செம்மை நெறி தழைக்க, தொண்டுள்ளம்‌ 
மலர ஏற்ற பல அறிவுரைக்‌ கருத்துகளும்‌ தத்துவ விளக்கங்களும்‌ 
இதில்‌ இடம்பெற்றுள்ளன. இக்கால இளைஞரும்‌ புரிந்துகொள்ளும்‌ 
வகையில்‌ இனிய எளிய செந்தமிழ்‌ நடையிலே அடிகளாரின்‌ உரைகள்‌ 
அழகுற அமைந்துள்ளன. 


இன்றைய திருக்கோயில்‌ நடைமுறைகளையும்‌, சமயமும்‌ பக்தி 
நெறியும்‌ தளர்ந்து காணும்‌ போக்குகளையும்‌ அடிகளார்‌ நயமுறச்‌ சுட்டி 
யுள்ளார்கள்‌. மற்றும்‌ கற்பார்‌ வீறுகொண்டு எழுவதற்கான 
அறிவுரைகள்‌, ஊக்கவுரைகள்‌ பல தந்துள்ளமையால்‌ இப்‌ புனிதநெறி 
அறிவுரைக்‌ களஞ்சியமாகவும்‌ திகழ்கிறது எனலாம்‌. 


இப்‌ புனிதநெறித்‌ தொகுப்பில்‌ உய்யும்‌ நெறி, வாழ்க்கை நெறி, 
அருள்நெறி, இனிய நெறிகளையும்‌ தனித்தனிப்‌ பகுதிகளில்‌ தெளிவு 
படுத்தியுள்ளார்கள்‌. “கடமை செய்‌, கடவுளை வழிபடு” என்பதே இந்‌ 
நூற்‌ கட்டுரைகளின்‌ உயிர்கிலையாய்‌ அமைந்த பொருளாகும்‌. 


திருமூலர்‌ திருமந்திரம்‌, தேவாரத்‌ திருமுறைப்‌ பாடல்கள்‌ சில 
வற்றை இன்றைய சமூகத்திற்கு எழுச்சியூட்டும்‌ வகையில்‌ எடுத்து 
விளக்கம்‌ தரும்‌ பாங்கு எல்லாருடைய சிந்தனைக்கும்‌ நல்விருந்தாகும்‌. 
சமுதாயம்‌ சிறக்கவும்‌, மக்களின்‌ வாழ்வு இறைவாழ்வாய்‌, கடமை 


4 தமிழாய்வு - 4 


தவறா வாழ்வாய்‌ அமையவும்‌ இந்நூலை ஒவ்வொருவரும்‌ படித்தல்‌ 
பயன்பாடுடையதாகும்‌. இந்த வகையில்‌ இன்றைய உலகத்திற்குப்‌ 
புதுகெறி வகுத்துத்‌ தந்துள்ள அடிகளாரின்‌ கருணை உள்ளத்தைப்‌ 
போற்றுவோம்‌. அடிகளாரின்‌ உரைகளைத்‌ தொகுத்துத்‌ தந்துள்ள 
கலைவாணி புத்தகாலயத்தாரின்‌ தொண்டு பாராட்டற்பாலது. கவி 
யோகி சுத்தானந்த பாரதியார்‌ அவர்களும்‌, டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌ 
அவர்களும்‌ முறையே இந்‌ நூலுக்கு மதிப்புரையும்‌, அணிந்துரையும்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. 

[புனிதநெறி : தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌, கலைவாணி 

பதிப்பகம்‌, சென்னை-17; பக்கம்‌ 120, விலை ரூ. 3-50.] 


மு. சண்முகம்‌ பிள்ளை 


குலோத்துங்கன்‌ கவிதைகள்‌ 


டாக்டர்‌ வா. செ. குழந்தைசாமி அவர்கள்‌ தாம்‌ அவ்வப்பொழுது, 
“குலோத்துங்கன்‌ £ என்ற புனைபெயரில்‌ பல இதழ்களில்‌ கவிதைகள்‌ 
எழுதினர்‌. அவற்றைத்‌ தொகுத்ததுடன்‌ மேலும்‌ சில கவிதைகளைப்‌ 
புதியதாகச்‌ சேர்த்து, “குலோத்துங்கன்‌ கவிதைகள்‌? என்னும்‌ 
பெயரில்‌ நூலாக வெளியிட்டுள்ளார்‌. இக்‌ கவிதைத்‌ தொகுப்பு 
எண்ணங்கள்‌, தமிழ்‌, காதல்‌ என்னும்‌ மூன்று பகுதிகளைக்‌ கொண்‌ 
டுள்ளது. நூலின்‌ தொடக்கத்தில்‌ “அறிமுகமும்‌, “படையலும்‌ 
படைத்துள்ளார்‌ கவிஞர்‌ குழந்தைசாமி. இத்‌ தொகுப்பில்‌ 47 தலைப்பு 
களில்‌ 127 கவிதைகள்‌ உள்ளன. இவற்றில்‌ அறிஞர்‌ அண்ணா 
பெரியார்‌ ஈ. வே. ரா., புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ ஆகியவர்களைப்‌ 
பற்றிய கவிதைகளையும்‌ காணலாம்‌, 


எந்திரங்களோடு வாழும்‌ பொறியியல்‌ வல்லுகருக்கும்‌ கவி பாடும்‌ 
ஆற்றல்‌ உள்ளது என்பதைக்‌ காட்டுகிறது இந்நூல்‌. வாயில்‌ திறக்‌ 
கட்டும்‌, பொம்மையா நான்‌, கோடி கலைகள்‌ பிதற்றுகிறாய்‌, வாழ்ந்‌ 
தறியோம்‌. செந்தமிழங்கில்லையெனில்‌ திரும்புவாயோ, பெரியார்‌ 
ஏன்‌ சிலையாய்‌ நின்றார்‌, வழிசெய்தீரோ, சிதைவதுண்டோ. வீடு கண்‌ 
டோம்‌ போன்ற கவிதைத்‌ தலைப்புகளே கவிதையைப்‌ படிக்க நம்மைத்‌ 
தூண்டுகின்றன. சின்ன வரங்கேட்கத்‌ தெரியாத என்‌ நெஞ்சு (பக்‌. 11), 
வரம்பெனும்‌ சிறு சொல்லில்‌ மானிடம்‌ தோல்வி ஒப்புமோ (பக்‌. 18), 
கின்‌ செந்தமிழங்கில்லையெனில்‌ திரும்புவாயோ (பக்‌. 43) போன்ற 
பகுதிகள்‌ நம்மைப்‌ பெரிதும்‌ கவர்கின்றன. கவிதைகளில்‌ ஆங்காங்கே 
உணர்ச்சிக்‌ குறியிடுகள்‌ இல்லாதது குறையாகவே தெரிகிறது. 
கவிஞரின்‌ சிந்தன ஆற்றலே இந்நூலில்‌ மேலோங்கி, சிறந்த கவிதைத்‌ 
தொகுப்பாக விளங்குகிறது. பாடுபட்டுழைக்கும்‌ பாட்டாளி அவ்‌ 
வுழைப்பின்‌ பயனைப்‌ பெறவில்லை என்னும்‌ பகுதி நம்மைச்‌ சந்திக்க 
வைக்கறது (பக்‌. 37). 


மதிப்புரை மாலை 5 


“ வீடுகட்டி நகரெடுத்தோம்‌ குடிசை யில்லை ; 
விளைத்திட்டோம்‌ கூழில்லை ; வியர்வை சிந்திக்‌ 
காடுவெட்டிப்‌ பருத்திதந்தோம்‌ கந்தை யில்லை ; 
கைசலிக்கக்‌ கல்லுடைத்து மெய்யும்‌ நோவப்‌ 
பாடுபட்டுப்‌ பள்ளிசெய்தோம்‌ எங்கள்‌ மக்கள்‌ 
பயின்‌ றதில்லை ; வாழ்நாளில்‌ ஒருநா ளேனும்‌ 
ஏடுதொட்டுக்‌ கண்டதில்லை ; எல்லாம்‌ செய்தோம்‌ 
ஏதுமற்றோம்‌; வாழ்ந்தறியோம்‌; ஏழை நாங்கள்‌ !” 


இதற்குச்‌ சிலம்புச்செல்வர்‌ ம. பொ. சி. அணிந்துரை நல்கியுள்ளார்‌. 


[குலோத்துங்கன்‌ கவிதைகள்‌, கலைவாணி புத்தகாலயம்‌, 
சென்னை-17; முதற்‌ பதிப்பு 1970, பக்‌. 92, ரூ. 2-50] 


குற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 


தமிழ்நாட்டில்‌ கல்வி கற்று, அயல்நாடுகளுக்குச்‌ சென்று தமிழ்ப்‌ 
பணி புரிந்து வருவோர்‌ சிலர்‌. அவர்களுள்‌ ஒருவர்‌ மலேசியப்‌ பல்கலைக்‌ 
கழக இந்தியப்‌ பகுதியில்‌ பணியாற்றும்‌ டாக்டர்‌ இரா. தண்டாயுதம்‌. 
இவர்‌ எழுதிய நூலே “தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌.” 

இவர்‌ மலேசிய வானொலியில்‌, “இன்றைய தமிழிலக்கியம்‌ ” 
என்னும்‌ உரைத்தொடரில்‌ ஆற்றிய உரைகளை மையமாகக்‌ கொண்டு 
தமிழ்‌ உரைநடை வளர்ச்சி, தமிழ்‌ நாவல்கள்‌, தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌, 
தமிழ்க்‌ கவிதை, தமிழ்‌ நாடகங்கள்‌, தமிழில்‌ திறனாய்வு ஆகிய ஆறு 
கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. மேலும்‌, மலேசியத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கக்‌ கருத்தரங்கில்‌ படித்த * மலேசியத்‌ தமிழிலக்கியம்‌ ? என்பதுடன்‌ 
தாமே இரந்நூலுக்கெனத்‌ தனியே “இலங்கைத்‌ தமிழிலக்கியம்‌” என்னும்‌ 
கட்டுரையையும்‌ இணைத்துள்ளார்‌. இவை யாவும்‌ தற்காலத்‌ தமிழ்‌ 
இலக்கிய நூலின்‌ முதற்‌ பகுதியில்‌ உள்ளன. இரண்டாம்‌ பகுதியில்‌ 
காணப்படும்‌ “நூல்‌ உலக'க்‌ கட்டுரைகள்‌ மலேசிய வானொலியில்‌, “நூல்‌ 
உலகம்‌” உரைத்தொடரில்‌ ஆற்றிய 12 உரைகளின்‌ அடிப்படையில்‌ 
எழுதப்பட்ட திறனாய்வு ஆகும்‌. 


முதற்‌ பகுதியில்‌, தமிழ்‌ உரைகடை வளர்ச்சி, தமிழ்‌ நாவல்கள்‌, 
தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌, தமிழ்க்‌ கவிதை, தமிழ்‌ நாடகங்கள்‌, தமிழில்‌ 
திறனாய்வு என்னும்‌ ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ 
வளர்ச்சி நிலைகளைச்‌ சுருங்கக்கூறி விளங்க வைக்கின்றன. இலங்கை, 
மலேசியத்‌ தமிழிலக்கியக்‌ கட்டுரைகள்‌, அந்தந்தப்‌ பகுதியில்‌ தமிழிலக்‌ 
கியம்‌ கவிதை, சிறுகதை, காவல்‌, காடகம்‌ முதலிய துறைகளில்‌ பெற்று 
வரும்‌ வளர்நிலைகளைக்‌ கோடிட்டுக்காட்டுகன்றன. இம்‌ முதற்‌ பகுதி 
இலக்கிய வரலாறாகக்‌ காட்சியளிக்கிறது. 


6 தமிழாய்வு -- 4 


இரண்டாம்‌ பகுதியாகிய “நரல்‌ உலகம்‌,” தமிழ்நாடு, இலங்கை, 
மலேசியா நாடுகளிலிருந்து வெளிவந்த சிறுகதை, நாவல்‌, கவிதை, 
நாடகம்‌, கட்டுரை, பயண நூல்களைப்பற்றிய திறனாய்வு ஆகும்‌. இதில்‌ 
அவ்வத்‌ துறையை முதலில்‌ விளக்கிப்‌ பின்னர்‌ அந்தந்த நூல்கள்‌ 
உரைப்பனவற்றைக்‌ கூறி, இறுதில்‌ தம்‌ கருத்தை எடுத்துரைக்கிறார்‌. 
இங்குப்‌ பிறகாட்டுத்‌ தமிழ்‌ நூல்களை அறிமுகப்படுத்தியது ஆசிரியரின்‌ 
ஆராய்ச்சி ஆர்வத்தைக்‌ காட்டுகிறது. 


முதற்‌ பகுதியில்‌ இலங்கை, மலேசியத்‌ தமிழிலக்கிய வரலாறு 
களைத்‌ தந்த டாக்டர்‌ தண்டாயுதம்‌, இரண்டாம்‌ பகுதியில்‌ ௮ம்‌ நாட்டுச்‌ 
சிறுகதை, காவல்‌, கவிதை இலக்கியங்களை மக்கு அறிமுகம்‌ செய்‌ 
துள்ளார்‌. அடுத்த நிலையாக இக்‌ நூலாசிரியரே முன்னின்று இந்நாட்டு 
இலக்கியங்களைத்‌ தமிழ்நாட்டு இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்‌ 
வார்‌ என நம்புகிறோம்‌, 


“தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌,” தமிழ்நாடு, இலங்கை, மலேசியத்‌ 
தமிழ்‌ இலக்கிய வரலாறுகளை அறிந்துகொள்ளவும்‌ அந்நாட்டு இலக்கி 
யங்களை மேலும்‌ ஆராயவும்‌ மிகுந்த துணைபுரியும்‌. 


[தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை-5; முதற்‌ பதிப்பு 1973, பக்‌. 240, ரூ. 4-50.] 


குமிழன்பன்‌ கவிதைகள்‌ 


₹ தமிழன்பன்‌ கவிதைகள்‌” என்னும்‌ நூல்‌, கவிஞர்‌ தமிழன்பன்‌ 
பல்வேறு இடங்களில்‌ நடைபெற்ற கவியரங்குகள்‌ பலவற்றில்‌ 
1966-1971 வரை பாடியுள்ள பாடல்களைக்கொண்டது. இவற்றுள்‌ 
சில கவியரங்கக்‌ கவிதைகளைத்‌ தொகுத்து நூலாக வழங்கியுள்ளார்‌ 
சிலம்பொலி செல்லப்பன்‌. தமிழ்நாடு முதல்‌ அமைச்சரும்‌ கவியரங்கத்‌ 
தலைவருள்‌ ஒருவருமாகிய டாக்டர்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி அவர்களே 
இதற்குத்‌ தமக்கேயுரிய கவிதை நடையில்‌ ஒரு * நுதலுரை? நல்கி 
யுள்ளார்‌. இதனை அடுத்துவரும்‌ “முகவரி யில்‌ நூலாசிரியரின்‌ உரை 
இடம்பெறுகிறது. தொடர்ந்து தொகுப்பாளர்‌ சு. செல்லப்பன்‌ அவர்‌ 
களின்‌ * சுவையுரை : * தமிழன்பன்‌ கவிதைகளின்‌ சுவைகளை வாசகர்‌ 
களுக்குச்‌ சுட்டிக்காட்டுகிறது. இதன்‌ பின்னர்‌ 15 கவியரங்குகளில்‌ 
தமிழன்பனால்‌ பாடப்பெற்ற கவிதைகள்‌ காணப்படுகின்றன. 


தூலில்‌ ஒவ்வொரு கவியரங்கப்‌ பாடலும்‌ தொடங்குமிடத்து, 
பாடல்‌ பொருளுக்கேற்ப வண்ண ஓவியம்‌ ஒன்று ஒரு பக்கத்தில்‌ 
அமைந்து நம்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ கவர்கிறது. இதன்‌ மறுபக்கத்‌ 
இல்‌ கவியரங்கப்‌ பொருளும்‌, கவியரங்கப்‌ பொதுத்தலைப்பும்‌, தலைமை 


மதிப்புரை மாலை 7 


பூண்டோர்‌, கவியரங்கம்‌ நடைபெற்ற இடம்‌, நாள்‌ ஆகியவையும்‌ 
பொறிக்கப்பட்டிருப்பது சிறப்பு மிக்க கூறாகும்‌. இவற்றின்‌ வாயிலாக 
இக்‌ கவியரங்குகளில்‌ பங்குகொண்ட பிற கவிஞர்களையும்‌ அவர்களின்‌ 
பாடற்‌ பொருள்களையும்‌, பாடல்களையும்‌ படிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
வேட்கை உண்டாகின்றது. இத்‌ தொகுப்பில்‌ மழை, நெருப்பு, 
கூழ்‌, மீன்‌, மயில்‌, மூக்கு, மனைவி, கண்ண, கலைஞர்‌, காந்தி, அண்ணா, 
பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌, கருப்பு, அவலம்‌, மானம்‌ என்னும்‌ 
15 பொருள்களில்‌ கவிதைகள்‌ உள்ளன. 


£ தமிழன்பன்‌ கவிதைகள்‌? படிக்கப்படிக்கத்‌ தெவிட்டாத கவிதை 
களைக்‌ கொண்டது. இக்‌ கவிதைகள்‌ கருத்து விளக்கமும்‌ கற்பனை 
நயமும்‌ உணர்ச்சியோட்டமும்‌ கொண்டு படிப்போரைப்‌ பெரிதும்‌ 
கவர்கின்றன. கவிதைகள்‌ பல யாப்பு வகையில்‌ அமைந்துள்ளன. 
கவிதைக்குரிய எல்லா இயல்புகளும்‌ இவர்‌ கவிதைகளில்‌ காணப்படு 
கின்றன. இக்‌ கவிதைகள்‌ “வாசிப்பவர்களுடைய நாவிற்கு நயமும்‌, 
செவிக்கு இன்பமும்‌, மனத்துக்கு மகிழ்ச்சியும்‌, அறிவுக்கு விருத்தியும்‌, 
பொழுதுபோக்கிற்கு உல்லாசமும்‌?? தருகின்றன. எனவேதான்‌, 
இந்நூல்‌ தமிழ்நாடு அரசின்‌ பரிசுத்‌ திட்டத்தில்‌ 1906 முதல்‌ 1970 வரை 
யான கவிதைத்‌ துறையில்‌ முதல்‌ பரிசைப்‌ பெற்றுள்ளது எனலாம்‌. 


கவிஞர்‌ தமிழன்பனின்‌ £: மழை பற்றிய பாடல்களுள்‌ ஒன்று படித்‌ 
தின்புறத்தக்கது : 


நீர்க்குடும்பத்‌ இன்‌ அன்னை ! வானச்‌ சோலை 

நீந்திவரும்‌ முகில்பெற்ற பிள்ளை ! இந்தப்‌ 

பாரினையோர்‌ பொழிலாக்கும்‌ சிற்பி! தன்னைப்‌ 
பரிவோடு பொதுவுடைமை ஆக்கி விட்ட 

சீருயர்ந்த பெருந்தொண்டன்‌ ! தரைப்ப ரப்பைச்‌ 
சித்திரமாய்ச்‌ செய்ஓவி யன்‌/பா நான்கில்‌ 

ஏர்பெற்ற வெண்பாப்போல்‌ தலைமை ஏற்கும்‌ 

இருவானப்‌ புனற்பொங்கல்‌ மழையே யன்றோ ! (பக்‌, 


மாணவர்கள்‌ இலக்கண வகுப்பைக்‌ கசப்பாகக்‌ கருதல்கூடும்‌. 
அவர்களுக்குத்‌ தமிழன்பன்‌ கவிதைகள்‌ மூலம்‌ இலக்கணத்தைப்‌ 
போதிக்கலாம்‌. இவருடைய கவிதைகளைப்‌ படிக்கும்போது இத்தகைய 
எண்ணமே உள்ளத்தில்‌ ஓங்குகிறது. இலக்கணம்‌ இவரோடு ஒன்றி 
யுள்ள தன்மை படித்தின்புறற்பாலது : 


அன்பே! பகாப்பதம்நாம்‌ ! ஆர்பிரிப்‌ பாரிங்கே ! 

தென்‌ றமிழ்ச்‌ சொல்லில்‌ உரிச்சொல்‌ திகழ்கவிதை 
ஒன்றற்கே சொந்தமெனச்‌ சொல்வார்‌ ! உவக்கின்ற 
என்றனுக்கே நீயொருத்தி என்றும்‌ உரியள்‌ ! (பக்‌. 38-39) 


ப] தமிழாய்வு --4 


இலக்கணத்தே வருமிரட்டைக்‌ களவி போல 
இணக்திருங்தோம்‌.! பிரிந்திருந்தால்‌ பொருளே இல்லை! 
(பக்‌. 91) 


கவிஷர்‌ தமிழன்பன்‌ கவிதைகள்‌ ஒவ்வொரு தமிழ்‌ மகனும்‌ 
படித்துச்‌ சுவைக்க வேண்டியவை ; பிறமொழிகளிலும்‌ மொழியாக்கம்‌ 
செய்யப்பட வேண்டியவை. 


[தமிழன்பன்‌ கவிதைகள்‌: ஆசிரியர்‌, கவிஞர்‌ தமிழன்பன்‌, 
தொகுத்தவர்‌: ௪. செல்லப்பன்‌, மங்கள நரலகம்‌, 
சென்‌னை-34; முதற்‌ பதிப்பு 1970, பக்‌. 324-192, ரூ. 6-00.] 


புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ 


பல துறைகளில்‌ மேன்மேலும்‌ வளர்ந்துவரும்‌ நாம்‌, அவ்வப்‌ 
பொழுது டந்த கால இலக்கியங்களைத்‌ தெரிந்துகொள்வது நலம்‌. 
இத்‌ துறையில்‌ டாக்டர்‌ சாலை இளந்திரையன்‌ அவர்கள்‌ உழைத்து 
வருவது பாராட்டத்தக்கது. முன்னே (1969) :புதுத்தமிழ்‌ முன்‌ 
லடிகள்‌ ' என்னும்‌ நாலில்‌, தமிழ்‌ முதல்‌ நாவலாகிய பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌ (1876) எழுதிய மாயூரம்‌ ௪. வேதகாயம்‌ பிள்ளை 
யையும்‌, முதன்முதல்‌ தமிழ்ச்‌ சிறுகதை இலக்கியத்தை நிலைபெறச்‌ 
செய்த *மங்கையர்க்கரசியின்‌ காதல்‌? (1927) சிறுகதைத்‌ தொகுதி 
யைத்‌ தந்த தேசபக்தர்‌ வ. வே. ௬. ஐயரையும்‌, முதன்முதல்‌ முறை 
யான வாழ்க்கை வரலாற்றை--மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
யவர்கள்‌ சரித்திரத்தை (1933, 1934) வழங்கிய டாக்டர்‌ ௨, வே. 
சாமிகாதையரையும்‌, தமிழ்ப்‌ பத்திரிகை முதல்வராகிய இரு. 
வி.கலியாணசந்தரரையும்‌ ௮றிமுகப்படுத்தினார்‌ டாக்டர்‌ சாலை. பின்னே 
* புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ £ (1972) என்னும்‌ நாலில்‌, முதல்‌ கட்டுரை 
இலக்கியமாகிய விநோத ரச மஞ்சரி (1876) எழுதிய அட்டாவதானம்‌ 
வீராசாமி செட்டியாரையும்‌, முதல்‌ நாடகமாகிய பிரதாபசந்திர 
விலாசம்‌ (1877) தந்த ப.வ. இராமசாமி ராஜாவையும்‌, முதல்‌ 
கலைக்களஞ்சியமாகிய அபிதான சிந்தாமணியை (1910) வழங்கிய 
ஆ. சிங்காரவேலு முதலியாரையும்‌, முதல்‌ இறனய்வாளராக விளங்கிய 
திருமணம்‌ செல்வக்கேசவராய முதலியாரையும்‌ அறிமுகப்படுத்துவ 
தைக்‌ காணலாம்‌. 


* புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌ * என்னும்‌ நூலில்‌, நூலாசிரியர்‌ தாம்‌ 
மேற்கூறிய இரு நூல்களை வெளியிட்டதற்கான குழலை *வயிரச்‌ 
சுரங்கம்‌ ' என்பதில்‌ எடுத்துரைக்கிறார்‌. நூலில்‌ காணப்படும்‌ 
கட்டுரைகள்‌, கட்டுரைக்கலை, நாடகக்கலை, கலைக்களஞ்சியம்‌, திறனாய்வுக்‌ 
கலை ஆய நான்கு, இத்துறை அறிஞர்களைப்‌ பற்றி அவ்வக்‌ கால 


மதிப்புரை மாலை 9 


அறிஞர்களோடு ஒப்புநோக்கி இந்தத்‌ துறை அறிஞர்‌ எந்நிலையில்‌ 
சிறந்து விளங்குகிறார்‌ என்பது ஒவ்வொரு கட்டுரையிலும்‌ சுட்டப்‌ 
பட்டுள்ளது. பின்னர்‌ இவருடைய தலைமைப்‌ படைப்பாக விளங்கும்‌ 
நூலின்‌ தோற்றத்தையும்‌ நுவலும்‌ செய்திகளை எடுத்துக்காட்டுவதும்‌ 
நூலின்‌ உயர்வைச்‌ சுட்டுவதும்‌ ஆங்காங்கே தம்‌ கருத்துகளை எடுத்‌ 
துரைப்பதும்‌ டாக்டர்‌ சாலையின்‌ இயல்புகளாம்‌. அவ்வக்‌ கட்டுரை 
இறுதியில்‌ இங்குக்‌ கட்டுரைகளாக விளங்கும்‌ நூலின்‌ தரத்தை விருப்பு 
வெறுப்பின்றி மதிப்பிடுவதும்‌ காணத்தக்கது. 


இந்‌ நூலைப்‌ படிப்பதன்‌ மூலம்‌ இதில்‌ கூறப்பட்ட' நூல்களைப்‌ படிப்ப 
தற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏனெனில்‌, எந்த நூலையும்‌ தாமே 
எடுத்துப்‌ படிப்பது என்பது முயற்கொம்புதான்‌. பிறர்‌ வாயிலாகக்‌ 
கேள்விப்பட்டோ, நூல்கள்‌ வாயிலாக அறிந்தோ நூல்களைப்‌ படிப்பது 
தான்‌ இலக்கிய உலகில்‌ பெரும்பான்மை ஆகும்‌. எனவே, டாக்டர்‌ 
சாலை இளந்திரையனின்‌ முயற்சி ஓங்குக ! 


[புதுத்தமிழ்‌ முதல்வர்கள்‌, டாக்டர்‌ சாலை இளந்திரையன்‌, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை-5) முதற்‌ பதிப்பு 1972, 
பக்‌. 176, ரூ. 3-50.] 


டாக்டர்‌ ௮. நாகலிங்கம்‌. 


கலைக்கூத்தன்‌ கவிதைகள்‌ 


கவிதையில்‌, அழகுணர்ச்சியும்‌ சொல்லாழமும்‌ கருத்தின்‌ நுண்மை 
யும்‌ தேர்ந்த பட்டறிவும்‌ கவிஞனின்‌ புலமையும்‌ ஒருசேர மிளிர 
வேண்டும்‌. இவற்றையே சங்க இலக்கியச்‌ சான்றோர்‌ தம்‌ இலக்கியக்‌ 
கொள்கைகளில்‌ அடிப்படையானவைகளாகக்‌ கொண்டிருந்தனர்‌ 
என்பதை, 


“அம்‌ சொல்‌ நுண்‌ தேர்ச்சிப்‌ புலவர்‌ ” (புறம்‌. 235) 


என்னும்‌ தொடரால்‌ அறிகின்றோம்‌. இவையனைத்தும்‌ கவிஞர்‌ 
கலைக்கூத்தன்‌ அவர்களின்‌ கவிதைகளில்‌ ஒருசேர விளங்கவில்லை 
யாயினும்‌, ஆங்காங்கே மிளிர்கின்ற பாங்கைக்‌ காணலாம்‌. 


“ மண்ணுள அனைவ ருக்கும்‌ 

மானமும்‌ மறைப்ப தற்கு 

எண்ணிலாத்‌ துணிகள்‌ ஈந்த 
எழிற்பஞ்‌ சாலைக்‌ கூட்டம்‌ 

விண்ணுள நிர்வா ணத்தை 
விரைந்துயர்‌ பார்த்து நாணித்‌ 

தன்னுள புகையால்‌ ஆடை 
தருதல்‌ பார்‌ /விண்‌ வெளிக்கே !?” (பக்‌. 181) 

ம—2 


10 தமிழாய்வு --4 


என்னுமிடத்து அழகுணர்ச்சியையும்‌, 


“ இந்தியாவின்‌ பழக்குலை ”” (பக்‌. 185) 


என்று பம்பாயைக்‌ கூறுமிடத்தும்‌, 


இறக்குமதி நாகரிகத்‌ தாகம்‌ (பக்‌. 187) 


என்று கூறுமிடத்தும்‌, சொல்லாழத்தையும்‌, 


“புனிதமாகச்‌ சிலர்பிழைக்க 
புதுமையாகப்‌ பலர்நினைக்கப்‌ 
புராணஇதி காசமென்று 
புனைந்து சிரித்தான்‌--மனக்‌ 

கணிதத்திலே பிறந்ததென்றும்‌ 
கற்பனையில்‌ வளர்ந்ததென்றும்‌ 
கண்டு கொண்டோன்‌ 


அதைப்பீடுங்‌ எரித்தான்‌ ”” (பக்‌. 87) 
என்று கூறுமிடத்துக்‌ கருத்தின்‌ நுண்மையையும்‌, 
“ நின்றிடா வாகனங்கள்‌ 
நினைவெனப்‌ பறக்கும்‌”? (பக்‌. 184) 
“பந்தயக்‌ குதிரைப்‌ போல 
பாய்வரே தொழில்மேன்‌ மக்கள்‌ ” (பக்‌. 180) 


என்‌ ற இடங்களில்‌ கவிஞனின்‌ புலமையையும்‌ காண்கின்றோம்‌. 


கவிஞர்‌ அவர்களின்‌ கவிதைகளினூடே மின்னி மிளிரும்‌ அடிப்‌ 
படைகள்‌ மூன்று -- (1) தமிழ்மொழி உணர்வு (2) குறள்நெறி 


(3) சமுதாய உணர்வு. 
“ இம்மா ஞாலம்‌ 
வெல்தமிழின்‌ சிறப்புணரக்‌ கேட்ட பின்பு 
எனைக்கொன்று விடுபடைப்பே ! புலமை மூத்தோன்‌ 


என்சிதைக்குத்‌ தமிழ்ப்பாடித்‌ தீமூட்‌ டட்டும்‌” (பக்‌. 


க * ஊனுருகத்‌ தமிழ்ப்பாட்டுப்‌ பாட, பூமி 
1 உருண்டையுந்தான்‌ சுழலுவதை நிறுத்திக்‌ கேட்கும்‌ ” 


ஸி (பக்‌. 
66 தமிழ்‌ 
உணர்ச்சி தன்மானத்தைக்‌ காக்கின்ற ஆடை ” (பக்‌. 
ம தமிழ்ப்‌ 


பண்புதான்‌ ௮வனியோர்‌ களைப்பாறும்‌ தோப்பு” (பக்‌. 


19) 


21) 


24) 


24) 


மதிப்புரை மாலை 11 


(37 தமிழ்ப்‌ 
பகைவென்று வளர்க்கவே நான்‌ ? (பக்‌. 24) 


இவை, கவிஞரின்‌ தமிழுணர்ச்சிக்குச்‌ சில சான்றுகள்‌. 


“வள்ளுவம்‌ இந்நாட்டின்‌ மறையே 1/--அவனி 
வாழ்வுக்கே வழிகாட்டும்‌ அதுநீதி முறையே ! 
அள்ளத்தான்‌ குறையாத அறிவே !- ஆழ்ந்து 
அள்ளினால்‌ பொலிகின்ற நெறியதன்‌ செறிவே!” (பக்‌. 32) 


₹: உலகிற்கே வழிகாட்ட குறளும்‌”? (பக்‌. 33) 


ஈ தூங்கிடப்‌ போகுமுன்‌ முப்பாலில்‌ ஓர்பாலைத்‌ 
துய்த்ததின்‌ பாடலிதோ ” (பக்‌, 40) 


இவ்வாறு ஒல்லும்‌ வகையெல்லாம்‌ குறளின்‌ புகழை எடுத்து உரைப்ப 
தோடு, பல்வேறு இடங்களில்‌. குறள்களின்‌ கருத்துகளையும்‌ அப்படியே 
கையாண்டுள்ளார்‌. 


சமுதாய உணர்வைப்‌ பொறுத்தவரை, இச்‌ சமுதாயத்தின்‌ 
பல்வேறு நிலைகளை-புரையோடி நிற்கும்‌ நிலைகளை-இழிதகைமை 
களைப்‌ பல்வேறு கோணங்களில்‌ நின்றுத்‌ தெளிவாகப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டுகின்றார்‌. ஒரு சில இதோ: 


“ நம்பிநட்புக்‌ கொண்டவரை ஏய்த்துப்‌ பொய்ம்மை 

நாடகத்தை நடத்துதற்கோ அன்பு கொண்டு 

கும்பிட்டுத்‌ தோளில்கை போட்டு ஆழக்‌ 
குழிபார்த்துத்‌ தள்ளிவிட்டு மேலே நின்று 

தம்பிக்குத்‌ திறனில்லை பதவி யைத்தான்‌ 
தகுந்தபடி நடத்துதற்கு என்று பேசும்‌ 

வம்பிக்கு எதுசொந்தம்‌ 2 உழைத்து மக்கள்‌ 
வறுமைபெற சொந்தமெது? புரியவில்லை!” (பக்‌, 86) 


“உழைப்பவனும்‌ ஊரூராய்ச்‌ சுற்றிப்‌ பொய்மை 

உபதேசம்‌ செய்பவனும்‌, பிறரை ஏய்த்துப்‌ 
பிழைப்பவனும்‌, பெரியோன்போல்‌ நடிக்கக்‌ கற்றுப்‌ 

பிறர்பொருளைக்‌ கவர்வோனும்‌, செல்வம்‌ சேர்த்துத்‌ 
தழைப்பவனும்‌ சுயநலத்தின்‌ தன்மை மீறித்‌ 

தடுமாறின்‌ அவனைத்தன்‌ வலைக்குள்‌ வீழ்த்த 
அழைப்பவனும்‌, சமுதாயச்‌ சீர்தி ரத்தம்‌ 

அழகாகப்‌ பேசுகின்றார்‌ தடுப்பார்‌ யாரே? (பக்‌. 123) 


65 கவிதைகள்‌ கொண்ட இக்கவிதை நூல்‌: (1) நாடும்‌ மொழியும்‌ 
(10 கவிதைகள்‌), (2) கன்னியும்‌ காதலனும்‌ (21 கவிதைகள்‌), 
(3) வித்தகமும்‌ தத்துவமும்‌ (11 கவிதைகள்‌), (4) பாக்களும்‌ பல 


ரசனை 


12 தமிழாய்வு - 4 


கோணங்களும்‌ (16 கவிதைகள்‌), (5) கவியரங்கமும்‌ கவிதையும்‌ 
(4 கவிதைகள்‌), (6) வரலாறும்‌ கற்பனையும்‌ (3 கவிதைகள்‌) என்னும்‌ 
ஆறு பிரிவுகளைக்‌ கொண்டது. 


ஆங்காங்கே, புதிய சிந்தனைகளும்‌ புதிய உவமைகளும்‌ மிளிர்‌ 
கின்றன. பல்வேறு சந்தங்கள்‌ கடம்‌ பயில்கின்றன. எனினும்‌, சில 
இடங்களில்‌ யாப்பமைப்பில்‌ தடுமாற்றமும்‌, ஒற்றுப்‌ பிழைகளும்‌ 
காணப்படுவதைக்‌ கவிஞர்‌ அவர்கள்‌ தவிர்த்திருக்கலாம்‌. 


மொத்தத்தில்‌, தமிழன்னைக்கு அணிவிக்கத்தக்க அணிகலன்களுள்‌ 
இதுவும்‌ ஒன்று எனலாம்‌. 


[கலைக்கூத்தன்‌ கவிதைகள்‌--கவிஞர்‌ வெ. கலைக்கூத்தன்‌, 
வெளியீடு: தமிழ்ப்படைப்பு மேம்பாட்டு மன்றம்‌, 
பம்பாய்‌-19; முதற்‌ பதிப்பு 1973, விலை ரூ. 6.] 


கு. மோகனராசு 


ஒரு நூற்றாண்டுத்‌ தமிழ்க்‌ கவிதை 


இலக்கிய ஆராய்ச்சி போற்றிப்‌ பரப்புதற்குரிய ஒரு கலை. நூலின்‌ 
திறன்‌ உணர்ந்த நுண்ணறிவாளர்‌ நுவலும்‌ கலை. இலக்கிய ஆராய்ச்சி 
என்பது இலக்கிய அயர்ச்சியாக இருத்தல்‌ கூடாது. ஆராய்ச்சி 
எதைப்‌ பற்றியதோ அதைப்‌ படிக்கத்‌ தூண்டுவதாக அமைந்திட 
வேண்டும்‌. தாம்‌ கற்றதையெல்லாம்‌ காட்டி மருட்டுவதாக ஆராய்ச்சி 
அமையுமானால்‌ ஆர்வலர்களும்‌ அஞ்சி ஓடுவார்கள்‌. உற்ற துணையாக 
அமையும்‌ ஆராய்ச்சி ஒருவகையில்‌ உயர்ந்தது என்றும்‌ கூறலாம்‌. 
புதிய உண்மைகளைக்‌ கிளத்துவதுதான்‌ ஆராய்ச்சி என்றும்‌ புரியாமல்‌ 
இல்லை. ஆனல்‌, மக்களாட்சிக்‌ காலத்தில்‌ எதுவும்‌ பயனளிக்கும்‌ 
பொதுவுடைமை ஆதல்வேண்டும்‌. எனவேதான்‌, ஆராய்ச்சியைச்‌ 
சொற்பொழிவாக நிகழ்த்தவும்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ இசைவளிக்‌ 
இன்றன. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ கல்கி அறக்கட்டளையின்‌ சார்பில்‌ 
பேராசிரியர்‌ ௮. சீனிவாசராகவனால்‌ நிகழ்த்தப்‌ பெற்ற மூன்று நாள்‌ 
சொற்பொழிவுகளின்‌ தொகுப்பு, “ஒரு நூற்றாண்டுத்‌ தமிழ்க்‌ கவிதை * 
என்னும்‌ இந்நூல்‌! ஆனால்‌, ஒரு பொருள்‌ பற்றியது. இராமலிங்கர்‌ 
பிறப்பிலிருந்து பாரதியார்‌ மறைவு வரையிலான கால எல்லை ஒரு 
நூற்றுண்டாகக்‌ கொள்ளப்படுகிறது. எனவே, பேச்சு 19, 20ஆம்‌ 
தூற்றண்டுகளை அளாலிநிற்கறது. தளிர்‌, அரும்பு, மலர்‌ என ஒவ்‌ 
வொரு நாள்‌ சொற்பொழிவுக்கும்‌ ஒரு தலைப்புத்‌ தரப்பட்டுள்ளது. 
தமிழ்க்‌ கவிதையின்‌ வளர்ச்சியை இத்‌ தலைப்புகள்‌ சுட்டுவதாகச்‌ 
சொற்பொழிவாளர்‌ நம்மை உணரவைக்கிறார்‌ : 


மதிப்புரை மாலை 13 


₹ பழைய மரபை ஒட்டிப்‌ பாடிய புலவர்களை அவர்கள்‌ எவ்வளவு 
சிறந்தவர்களாக இருந்தாலும்‌, இந்த மூன்று பேச்சுக்களில்‌ 
நான்‌ கருதப்போவதில்லை. இன்றைய தமிழ்க்‌ கவிதையை 
கோக்கி, சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலிருந்து தமிழைத்‌ 
திருப்பிய ஒரு சில கவிஞர்களைப்‌ பற்றிச்‌ சில சொல்லுவதே 
என்னுடைய நோக்கம்‌ 


எனத்‌ தமது கருப்பொருளைப்‌ பேச்சின்‌ தொடரிலேயே தெதளிவுபடுத்தி 
விடுகிறார்‌. 


நந்தனார்‌ சரித்திரக்‌ கீர்த்தனை பாடிய கோபால கிருட்டிண பாரதி 
யாரையும்‌ அருட்பா பாடிய இராமலிங்க அடிகளையும்‌ தளிராகவும்‌, 
இரட்சணிய யாத்திரிகம்‌ பாடிய இருட்டிணப்‌ பிள்ளை, நீதிநூல்‌ 
பாடிய மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை, மனோண்மணீயம்‌ பாடிய 
பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை ஆகியோரை அரும்பாகவும்‌, பாரதி 
யாரை மலராகவும்‌ காண்கிறார்‌ சொற்பொழிவாளர்‌. இன்றைய 
தமிழ்க்‌ கவிதையை நோக்கித்‌ தமிழைத்‌ திருப்பிடச்‌ சென்ற நூற்றாண்‌ 
டில்‌ கிருட்டிணப்‌ பிள்ளை எந்த வகையில்‌ காரணமாக இருந்தார்‌ 
என்பது விளங்கவில்லை. இன்றைக்கும்‌ அவருடைய பாடல்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ உரை விளக்கம்‌ இல்லாமல்‌ படித்தால்‌ விளங்காது என்ற நிலை. 


கோபால கஇருட்டிண பாரதியார்‌ உண்மையில்‌ ஒரு மக்கள்‌ 
கவிஞர்‌. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில்‌ அழுத்தப்பட்ட கந்தனின்‌ 
உள்ளத்துணர்ச்சி வாயிலாக அன்றைய சமுதாய நிலையைக்‌ காட்டு 
கிறார்‌ பாரதியார்‌. சமூதாய நிலையைக்‌ காட்டுவது அவர்‌ நோக்க 
மல்ல; சமயத்தின்‌ வழிப்பட்ட பக்தியே அவருடைய குறிக்கோள்‌ / 
என்றாலும்‌ அவர்‌ ஆண்டான்‌ அடிமைப்‌ போராட்டத்தைப்‌ பல இடங்‌ 
களில்‌ உணர்ச்சியோடு காட்டுகிறார்‌. இதனைச்‌ சொற்பொழிவாளர்‌ 
நன்கு எடுத்துக்காட்டுகிறார்‌. 

இராமலிங்கர்‌ உலகம்‌ போற்றக்கூடிய ஒரு சமரச நெறியாளர்‌. 
சைவ சமயத்‌ திருமுறைகளுக்கும்‌ அருட்பாவுக்கும்‌ கருத்தொற்றுமை 
யும்‌ சொல்லொற்றுமையும்‌ இருப்பது இலக்கிய அருமையை எவ்விதத்‌ 
திலும்‌ குறைவுபடுத்தாது என்றே கருதலாம்‌. அதற்காக மேற்குநாட்டு 
எக்கார்டுக்கும்‌ இராமலிங்கருக்கும்‌ இருக்கும்‌ ஒப்புமையைக்காட்டி 
அமைதிகூற வேண்டியதில்லை. இராமலிங்கர்‌ தம்முடைய உணர்ச்சியை 
வெளிப்படுத்தியுள்ள உருக்கத்திற்காகவே அருட்பா படிக்கும்‌ 
ஒவ்வொருவரும்‌ உருக்கம்‌ கொள்கின்றனர்‌. இராமலிங்கரின்‌ அருட்பா 
தோற்றுவித்த புதியதொரு கோக்கைச்‌ சொற்பொழிவாளர்‌ மிக 
நன்கு எடுத்துக்காட்டுகிறார்‌. 

கிருட்டிணப்‌ பிள்ளையின்‌ காவிய ஆற்றல்‌ காட்டப்படுகிறது. மேற்‌ 
கோளாகத்‌ தரப்பட்டுள்ள பாடல்கள்‌ எளிமையாகப்‌ பொருள்‌ விளங்கு 
கின்றன. வேதநாயகம்பிள்ளை புதிய தமிழுக்குப்‌ பல வழிகளிலும்‌ 
பொலிவு சேர்த்தவர்‌. நையாண்டியும்‌ இடித்துரையும்‌ மிக்க கவிதை 


ணு. ட ப 7௭4342 


14 தமிழாய்வு -- 4 


கஞும்‌, பொதுநோக்கில்‌ அமைந்த சமயப்‌ பாடல்களும்‌ பற்றித்‌ திறம்‌ 
படக்‌ காட்டியுள்ளார்‌. தமிழ்‌ உணர்வை ஊட்டிய சுந்தரம்பிள்ளையின்‌ 
மனோன்மணீயம்‌, நாடகப்‌ புத்துலகத்தைத்‌ தொடங்கி வைத்த 
நயத்தை எடுத்துக்காட்டுகிறார்‌. தமிழ்‌ வடமொழி என்ற வேறுபாடு 
வளர வித்திட்டவர்‌ சுந்தரம்பிள்ளை என்று அவர்மீது குற்றம்‌ சாட்டு 
வது உண்டு. அதனைச்‌ சொற்பொழிவாளரும்‌ மறைமுகமாகச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. ௮. ச. ராவின்‌ வடமொழிக்‌ காதலுக்குச்‌ சான்றாக அமை 


இறது அந்தப்‌ பகுதி. 


சுந்தரம்பீள்ளைக்குக்‌ காலத்தால்‌ பிற்பட்டவர்‌ சுப்பிரமணிய பாரதி 
யார்‌. ஆனால்‌, 


“சுப்பிரமணிய பாரதியாரின்‌, * புதுமைப்‌ பெண்‌” மனோன்‌ 
மணீயத்தில்‌ வாணியாகத்‌ தோன்‌ நிவிடுகிறாள்‌ ” 


என்று கூறுவது ஆசிரியரின்‌ * உள்ளத்தைக்‌? காட்டுவதாகும்‌. சுந்தரம்‌ 
பிள்ளையின்‌ : வாணி” சுப்பீரமணிய பாரதியாரின்‌ புதுமைப்‌ பெண்‌ 
னாகத்‌ தோன்றுகிறுாள்‌ என்று குறிப்பிட்டிருந்தால்‌ தடம்புரளாத 
தகைமை ஏற்பட்டிருக்கும்‌. 


பாரதியாரின்‌ கவிதைபற்றி மிக விரிவாகப்‌ பேசுகிறார்‌. பல 
பகுதிகள்‌ உணர்ச்சியோடு அமைந்துள்ளன. பாரதியின்‌ கவிதை 
எளிமைக்குக்‌ கோபால கிருட்டிண பாரதியாரும்‌ இராமலிங்க அடி 
களும்‌ முன்னோடி என்பதை நன்கு காட்டியிருக்கலாம்‌. 


ஆராய்ச்சியைச்‌ சொற்பொழிவாக ஆற்றுவது உள்ளபடியே 
அருமை. உணர்ச்சி கலந்துவிடும்‌ என்பதுதான்‌ சிலருக்கு உறுத்த 
லாக இருக்கும்‌. ஆனால்‌, பேராசிரியர்‌ ௮. சீனிவாசராகவன்‌ அவர்கள்‌ 
மூன்று நாள்‌ சொற்பொழிவுகளையும்‌ ஒரு வடிவத்தோடு இயைத்‌ 
துள்ளார்‌ என்பதில்‌ ஒரு தனிச்‌சிறப்புத்‌ தோன்றுகிறது. 
[ஒரு நூற்றாண்டுத்‌ தமிழ்க்‌ கவிதை பேராசிரியர்‌ ௮. சீனிவாசன்‌; 
வெளியீடு: ௮. ௪ீ.ரா. இலக்கியக்‌ காப்பு நிதி, தூத்துக்குடி; 
முதற்‌ பதிப்பு 1970, பக்‌. 101, விலைகூ. 4] 


_ டாக்டர்‌ மா. செல்வராசன்‌. 


மதிப்புரை மாலை 15 
பூங்குன்‌ றன்‌ கவிதைகள்‌ 


. பாட்டரங்கம்‌ என்பது பண்டித விளையாட்டு என்று அதன்‌ பக்கம்‌ 
நெருங்கவும்‌ பயந்தனர்‌ கவிஞர்கள்‌ ஒரு காலத்தில்‌ ! களிஞர்‌ நிலையே 
இது என்றால்‌, கல்வித்‌ தேர்ச்சி இல்லாத எளிய மக்களைப்பற்றி 
என்னென்பது? பாமரரும்‌ சுவைத்துத்‌ இளைத்திடலாம்‌, பாட்டரங்கை 
எனக்‌ கட்டளை பிறப்பித்தல்ல, கவிதை எழுதிக்‌ கவியரங்கில்‌ கலந்து 
கொண்டு மெய்ப்பித்துக்‌ காட்டினர்‌ கலைஞர்‌. பாட்டரங்கிற்குக்‌ 
கூடுகிற கூட்டத்தைப்‌ பார்த்தாலே மலைப்பாக இருக்கிறது. பேச்சைக்‌ 
கேட்பதற்கு என மக்கள்‌ கூட்டத்தைப்‌ பெருக்கிக்‌ காட்டியவர்‌ 
பேரறிஞர்‌ அண்ணா. அண்ணாவின்‌ தம்பியாகிய கலைஞர்‌, கவிதை 
கேட்டுக்‌ களித்திட மக்களை மயக்கிக்‌ கூட்டியவர்‌. மக்களின்‌ இலக்கிய 
வேட்கையை எவ்வளவோ வளர்த்தவர்‌, தமது பாட்டரங்கப்‌ 
பாடல்களால்‌ ! கவியரங்கம்‌ களைக்கட்டியது கலைஞர்வரவால்தான்‌ 
எனக்‌ கண்டிப்பாகத்‌ திறனாய்வு செய்யலாம்‌. அவர்‌ அணியைச்‌ 
சார்ந்த அண்மைக்கால இலக்கிய வளர்ச்சியில்‌ முளைத்த அருமையான 
படைப்பே,பச்சையப்ப வள்ளலுக்குப்‌ படைக்கப்பட்டுள்ள “பூங்குன்‌ றன்‌ 
கவிதைகள்‌” எனும்‌ புத்தகம்‌. 

கவிஞர்‌ பூங்குன்றன்‌ ஒரு கல்லூரி ஆசிரியர்‌ என்றாலும்‌, கவி 
யரங்கேறி வெல்லும்‌ காட்சியை இக்‌ கவிதைகளில்‌ காணமுடிகிறது. 
மேடையேறும்‌ கவிதைகள்‌, மெய்யான கவிதைகள்‌ அல்ல என்னும்‌ 
முணுமுணுப்பை முறியடித்துத்‌ தரத்தோடு விளங்கும்‌ இந்‌ நூலுக்குத்‌ 
தமிழக முதல்வர்‌ டாக்டர்‌ கலைஞர்‌ தந்துள்ள அணிந்துரை கவிதைச்‌ 
சிறப்புக்கே கட்டியம்‌ கூறுகிறது. 


உடைமைகள்‌ பத்து 

பாலைவனமெல்லாம்‌ பட்டணமாக வேண்டும்‌ 

வள்ளுவன்‌ -- என்‌ ஆசிரியன்‌ 

மறையாத மாமலை 

மூவருலா 

பெரியபுராணம்‌ 

அறிவியல்‌ அழிவிற்கா 

பாரதி பார்வையில்‌ சிவாஜி 

நெஞ்சின்‌ உறுத்தல்கள்‌ 

கற்பியல்‌ 
என்ற பத்துத்‌ தலைப்புக்களில்‌ கவிதைகள்‌ பாடப்பெற்றுள்ளன. 

சிலேடை இன்றைய கவியரங்கில்‌ சிலிர்த்து நிற்கிறது. ஆனால்‌, 

இவர்‌ சிலேடையில்‌ நாட்டம்‌ கொள்ளாமல்‌ சிறந்த இலக்கியத்‌ 
தரத்தோடு கவிதைகளைப்‌ பாடிள்ளார்‌ என்று சிறப்பிக்கும்போது, 


16 தமிழாய்வு -- 4 


தந்தையின்‌ பெயரென்ன ? முத்துவேலர்‌ ; 
தன்பகைவர்‌ தமக்கிவரோ குத்தும்வேலர்‌ ! 
தந்ததாயின்‌ பெயரென்ன ? அஞ்சுகம்தான்‌ ! 
தமிழ்நாட்டுக்கு இவர்குரலோ அஞ்சுகம்தான்‌ ! 


எனச்‌ சொல்‌ விளையாட்டில்‌ மயங்கியிருப்பதைச்‌ சுட்டிக்காட்டாமல்‌ 
இருப்பதற்கில்லை. ஆனால்‌ மிகவும்‌ குறைவு 7 


எளிய மக்களின்‌ எதிரே நின்று பாடும்போது கட்டளைக்‌ கலித்‌ 
துறையில்‌ பாடினால்‌ எடுபடுமா ? கவிஞனின்‌ ஆற்றலைப்‌ பொறுத்தது 
எளிமை. இவர்‌ விருத்தப்பாவை விளங்கும்‌ பா எனக்‌ கருதிக்‌ 
கையாண்டுள்ளார்‌. எளிமையான பாடல்கள்‌ என்று கூறவேண்டிய 
இல்லை. இல்லையென்றால்‌, மக்கள்முன்‌ மன்றம்‌ ஏறி நிற்கமுடியுமா 2 


பூங்குன்றனின்‌ நடைப்பொலிவு போற்றத்தக்கது. சொற்கள்‌ 
தாமாக வந்து இவருடைய பாடல்களில்‌ இடந்தேடி அமர்கின்றன. 


நெஞ்சத்தில்‌ போராட்டம்‌ கோடி; நாங்கள்‌ 
நினைவூட்ட வந்துள்ளோம்‌ பாடிப்பாடி ! 
கொஞ்சத்தில்‌ விடப்போவ தில்லை ; நாங்கள்‌ 
கொஞ்சுதமிழ்‌ அருவியினால்‌ தருவோம்‌ தொல்லை ! 
மஞ்சத்தில்‌ மனைவிதரும்‌ இன்பம்‌, எங்கள்‌ 
மணிக்கவிதை கேட்டுவிட்டால்‌ அதுவும்‌ துன்பம்‌ // 


பாட்டில்‌ கடையோட்டம்‌ படையோட்டமாக நடக்கிறது. 


தனக்கெனத்‌ தனித்தன்மை உடையது தமிழ்‌ இனம்‌. மொழியும்‌ 
பண்பாடும்‌ காலங்களின்‌ முரட்டுத்தனத்தால்‌ முறிந்துபோகாமல்‌ 
வெற்றிமுகம்‌ காட்டிவந்துள்ளன. எனவே, இந்தி என்ற சிவப்பு 
விளக்கைத்‌ தமிழகத்தில்‌ இன்றைக்கு ஏற்றிட முயலுமா? பிற மொழி 
ஆதிக்கம்‌ என்கிறபோது தமிழன்‌ நெஞ்சில்‌ பிரளயம்‌ தோன்றி 
விடுகிறது. இவர்‌ பாட்டில்‌ இந்தி எதிர்ப்புணர்ச்சி பீறிட்டெழுகிறது. 


தமிழகத்தில்‌ விதைப்பதெல்லாம்‌ விளையும்‌ என்று 
சரித்திரத்தை எழுதிடுவேரம்‌ ; ஆனால்‌ இன்பத்‌ 
தமிழகத்தில்‌ இந்தியின விதைத்தால்‌ அந்தத்‌ 
தரித்திரத்தை அழித்திடுவோம்‌ ; வேரைக்‌ கொல்வோம்‌ ; 
தமிழகத்தில்‌ நிலம்தோண்டி இரும்பைப்‌ பொன்னைத்‌ 
தரமான நிலக்கரியை எடுப்போம்‌ ; ஆனால்‌ 

தமிழகத்தில்‌ புதியமொழி வந்தால்‌ ஆழத்‌ 
தரைதோண்டிப்‌ புதைத்திடுவோம்‌ தலைதூக்‌ காமல்‌ ! 


இஇல்‌ உள்ள முரண்‌ நன்றாக உள்ளது. அன்பில்லாத நெஞ்சத்தைக்‌ 
கவிஞர்‌, 


மதிப்புரை மாலை 17 


விலைநெஞ்சம்‌ ; கொலைகெஞ்சம்‌ ; வரட்டு நெஞ்சம்‌ ; 
விந்தியத்து வடக்குமொழி போன்ற நெஞ்சம்‌ ! 


என்கிறார்‌. ஆதிக்கமொழிமீது கொண்ட ஆத்திரம்‌ எவ்வளவு அழகிய 
உவமையைத்‌ தருகிறது. 


போன வழியில்‌ போவதிலே என்ன புதுமை இருக்கிறது. புரட்சி 
எண்ணம்‌ இல்லாத பாட்டு இந்த நூற்றாண்டில்‌ நமக்கு ஏன்‌ 2 சாய்ந்து 
இடந்து இன்பம்‌ சலிக்கும்‌ நிலையிலா இந்தச்‌ சமுதாயம்‌ இருக்கிறது? 


கற்றவரே ! பொய்க்கதைகள்‌ நமக்கெ தற்கு? 
கவைக்குதவாப்‌ புராணத்தைக்‌ கொளுத்து வீரே! 
இமயத்தில்‌ வாழ்கின்றார்‌ கடவுள்‌ என்றார்‌ ; 
இமயத்தைத்‌ தொட்டவரோ காணோம்‌ என்றார்‌ ! 
சமயத்தார்‌ கடலலையைக்‌ காட்ட அங்கே, 
சயனித்த கடவுளுமே இல்லை என்றார்‌ ! 


எனப்‌ புராணப்‌ புளுகையும்‌ கடவுள்‌ புரட்டையும்‌ எதிர்த்துப்‌ புயல்‌ 
குரல்‌ கொடுக்கிறார்‌ பூங்குன்றன்‌. 


சமயம்‌ பற்றி இரண்டு அணியில்‌ உலகம்‌ பிரிந்து நிற்கிறது. 
சமயம்‌ மனிதனின்‌ சறுக்கல்‌ என்பதைச்‌ சார்கின்றார்‌ பூங்குன்றன்‌ ; 
எனவே, சைவர்களின்‌ பீரிய புராணமாகிய பெரியபுராணத்தைச்‌ 
சிறிய புராணமாக்கி எரியவிடுகிறார்‌. 


சங்கநூலில்‌ பார்க்கின்ற உவமை அன்றிச்‌ 
சேக்கிழானோ புத்துவமை தந்தான்‌ இல்லை ! 
தங்குமிசைத்‌ திருக்குறளோ விளக்கும்‌ வாழ்வை ; 
தரங்குறைந்த இந்நூலோ காட்டும்‌ சாவை ! 
செங்கதிரைச்‌ சிந்துகன்‌ ற சுடரோன்‌ முன்னே 
சின்னவொளி அகல்விளக்கு என்ன செய்யும்‌ ? 
பங்கமிலா முழுநிலவு சங்க நூல்கள்‌ ; 

பேரிருட்டு அமாவாசை இந்த நூலே ! 


அஞ்சாமை மிக்க இந்தப்‌ பாட்டு டாக்டர்‌ மு. வ. அவர்கள்‌ தலைமையில்‌ 
அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சியில்‌ இப்படிப்பட்ட ஒப்பீடுகள்‌ 
அபாயங்களைக்‌ கிளப்பும்‌ போலும்‌ ! 


தமிழ்ச்‌ சமுதாயம்‌ தடுமாறித்‌ தடுமாறித்‌ தளிர்கடை தளர்நடை 
யாகக்‌ காரணம்‌ என்ன என்பது தந்தை பெரியார்‌ எழுப்பும்‌ வீனா? 
அறிவியல்‌ பார்வை நம்மிடையே எதிலும்‌ அறவே இல்லாததால்‌ அழி 
வியல்‌ எளிதாக வந்து சேருகிறது என்பது அவர்‌ சுட்டிக்காட்டிய 
விளக்கம்‌. £ அறிவியல்‌ அழிவிற்கா ' என்ற தலைப்பில்‌ பாடப்பெற்‌ 
துள்ள பாடல்கள்‌ அறவியல்‌ என்று போற்றத்தக்கன. 
ம—3 


18 தமிழாய்வு -— 4 


புதுக்கவிதை என்பது இன்றைய புரட்சிக்‌ கவிதை என்கின்றனர்‌ 

ஒரு போக்கினர்‌. மரபை மீறிய புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசனுக்கும்‌ 
வடிவத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ வந்த வழியே சொந்த வழியாக 
விட்டது. கவிதை என்பது வெறும்‌ உணர்ச்சி மட்டும்‌ அன்று. எனவே, 
இலக்கணம்‌ தேவை என அவர்‌ கருதியிருக்கலாம்‌. இலக்கணத்‌ தண்ட 
வாளத்தைப்‌ பெயர்ப்பதால்‌ என்ன பயன்‌? தண்டவாளம்‌ அல்ல 
தரையாகவே இருக்கட்டும்‌. பயணத்திற்கு ஒரு விதி வேண்டும்‌ 
அல்லவா ? பாட்டிற்கும்‌ ஒரு விதி வேண்டும்‌ என்று இலக்கியப்‌ புரட்சி 
யாளரும்‌ எண்ணிடுகின்றனர்‌. அவ்‌ வழியினரான பூங்குன்றன்‌ புதுக்‌ 
கவிதையைத்‌ தமது “ நெஞ்சின்‌ உறுத்தலா'கக்‌ கருதுகருர்‌. 

புதுக்கவிதை புதுக்கவிதை என்கின்‌ ரேரே ! 

புதுமையினை அதிலென்ன கண்டு விட்டீர்‌ ? 

மதுக்கவிதை யாப்பினிலே தோல்வியுற்று 

மடமடெனக்‌ குறுக்குவழிப்‌ புகழைக்‌ காணச்‌ 

சதுராடும்‌ வேசியென விரைந்த தன்றித்‌ 

சரித்திரத்தில்‌ அவர்கவிதை நிற்ப துண்டோ? 


சரித்திரத்தில்‌ நிற்பது இருக்கட்டும்‌. நம்முடைய மனத்தில்‌ நிற்க மறுக்‌ 
இறதே! புதுக்கவிதையைத்‌ தருவது புகழ்பெற எனப்‌ பூங்குன்றன்‌ 
குறிப்பது நமது நெஞ்சை உறுத்துகிறது. -புகழ்பெற அல்ல, விளம்‌ 
பரம்‌ பெற! 


கவியரங்கப்‌ பாட்டொன்றில்‌, கவியரங்கத்‌ தந்‌ைத கலைஞர்‌ 
உழவனைப்பற்றிய உயர்ந்த கற்பனையைக்‌ காட்டுகிறார்‌. 


உழவன்‌ ஓர்‌ தாமரை 
சேற்றில்‌ மலரும்‌ அவன்வாழ்வு ! 
உழவன்‌ ஓர்‌ மன்னன்‌ 
நாற்றுமுடி இருக்கும்‌ அவன்‌ தலையில்‌ ! 
உழவன்‌ ஓர்‌ வீரன்‌—என்றும்‌ 
பேரர்‌ இருக்கும்‌ அவன்களத்தில்‌ ! 
(வைக்கோற்‌ போர்‌) 

உழவன்‌ ஓர்‌ ஓவியன்‌ 
வயல்கள்‌ அனைத்தும்‌ அவன்‌ 
வரைந்த சித்திரம்‌ ! 
உழவன்‌ ஓர்‌ தெய்வம்‌ 
உயிர்களைக்‌ காப்பதால்‌ ! 

இந்த வரிகளைப்‌ படித்த பிறகு, 
கலைஞர்‌ ஒரு கம்பர்‌ 
கற்பனை வளத்தினால்‌ ! 


மதிப்புரை மாலை 19 


என இதயம்‌ கவிதை பாடுகிறது. உழவனைத்‌ தாமரையாகவும்‌ 
மன்னனாகவும்‌ வீரனாகவும்‌ ஓவியனாகவும்‌ தெய்வமாகவும்‌ கண்டு 
காட்டியிருக்கும்‌ கலைஞரின்‌ அரிய கலைவளம்‌, கவிஞர்‌ பூங்குன்றனின்‌ 
“வள்ளுவன்‌ - என்‌ ஆசான்‌ ” என்ற பாட்டில்‌, 

வள்ளுவன்‌ ஓர்‌ நெசவாளி 

வள்ளுவன்‌ ஓர்‌ ஏருழவன்‌ 

வள்ளுவன்‌ ஓர்‌ மாமன்னன்‌ 

வள்ளுவன்‌ ஓர்‌ ஆசிரியன்‌ 
எனத்‌ தாக்குரவு கொண்டுள்ளது. 


கூறியது கூறல்‌ குற்றம்‌ என்பார்‌ நன்னூலார்‌. பூங்குன்றன்‌ 
ஆசிரியர்‌, ஒன்றுக்குப்‌ பத்தாக உரைத்தால்தான்‌: மாணவர்களுக்கு 
உறைக்கும்‌ என்று கருதுபவர்‌. பாடத்தில்‌ குற்றமல்ல; ஆனால்‌ பாட்டில்‌ 
அது குற்றம்‌ எவ்வளவு அழகியதாயினும்‌. 


பூக்களிலே உயர்ந்ததெது? மல்லிப்‌ பூதான்‌ ! 
புனல்நீரில்‌ உயர்ந்ததெது? பொன்னித்‌ தண்ணீர்‌ ! 
வாக்கினிலே உயர்ந்தவர்யார்‌? வாதவூரர்‌! 
வறுமையிலும்‌ உயர்ந்தவன்யார்‌? குமண வள்ளல்‌ ! 
மாக்கதையில்‌ உயர்ந்ததெது? சிலம்புச்‌ செல்வம்‌ ! 
மாந்தரிலே உயர்ந்தவர்யார்‌? காந்தி அண்ணல்‌! 
ஊக்கத்தில்‌ உயர்ந்தவர்யார்‌ 2 அறிஞர்‌ அண்ணா ! 
உயர்கெறிதந்‌ துயர்ந்தவர்யார்‌ 2 வள்ளுவர்‌ தான்‌ ! 


உடைமைகள்‌ பத்து என்ற தலைப்பில்‌ பாடப்பெற்ற இப்‌ பாடல்‌ 
மூவருலா என்ற தலைப்பிலும்‌ பாரதி பார்வையில்‌ சிவாஜி என்ற 
தலைப்பிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


வாழ்வளித்த சடையப்ப வள்ளலைக்‌ கம்பர்‌ தமது காப்பியத்தில்‌ 
வாயாரப்‌ பாடியுள்ளார்‌ ஆங்காங்கு! படிக்க இடமளித்துப்‌ படித்த 
பின்‌ பணியளித்த பச்சையப்ப வள்ளலை (பூங்குன்றன்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌) ஒவ்வொரு பாட்டிலும்‌ உயர்வாகப்‌ 
போற்றுகிறார்‌. பச்சையப்பன்‌ வணக்கமே இவருக்குப்‌ பரமனின்‌ 

வாழ்த்து / மடமையைப்‌ போற்றுவதினும்‌ மனிதனைப்‌ போற்றலாம்‌ ! 
[பூங்குன்றன்‌ கவிதைகள்‌--டாக்டர்‌ இரா. குமாரவேலன்‌, 
வெளியீடு: மல்லிகை நிலையம்‌, சென்னை-30; முதற்‌ 

பதிப்பு 1973 ; பக்கம்‌ 92, விலை ரூ. 2-50.] 


டாக்டர்‌ மா. செல்வராசன்‌. 


20 தமிழாய்வு - 4 
தமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌ 


“கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்து மொழியியல்‌ துறையில்‌ 1969-ம்‌ 
ஆண்டு பிஎச்‌.டி. பட்டத்திற்காக நான்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதிக்‌ 
கொடுத்த ஆய்வுரையின்‌ சுருக்கத்‌ தமிழாக்கமே இந்நூல்‌ ? என்று 
நூலாசிரியர்‌ தமது முன்னுரையில்‌ கூறியுள்ளார்‌. 


இந்த ஆய்வுரையில்‌ ஒப்பாரி, தாலாட்டு என்ற இருவகைப்‌ 
பாடல்களின்‌ அமைப்பைப்‌ பற்றி இதுவரை தமிழில்‌ எவருமே 
செய்யாத முறையில்‌-வகையில்‌ இவர்‌ முயற்சி செய்துள்ளார்‌ ; 
வெற்றியும்‌ பெற்றுள்ளார்‌. 


தொகுப்பு நூல்களாகவும்‌ விளக்கவுரை நூல்களாகவும்‌ வெளி 
வந்த நாட்டுப்புறப்‌ பாடல்‌ முயற்சியில்‌ இது ஒரு புது முயற்சி; 
சிறந்த ஆய்வுப்‌ பயிற்சி. 


நாட்டுப்புறக்‌ கலைகளின்‌ ஆய்வை முதலில்‌ விளக்கிய பின்னர்‌, 
நாட்டுப்புறப்‌ பாடல்‌ தொகுப்பு நூல்களின்‌ தன்மைகளையும்‌ தரத்‌ 
தையும்‌ விளக்குகின்றார்‌. தன்‌ ஆய்வுக்காகக்‌ களப்பணி செய்த இவர்‌ 
அக்‌ களப்பணியில்‌ கண்டு கேட்ட அனுபவங்களைச்‌ சிறப்பாக வெளிப்‌ 
படுத்தியுள்ளார்‌. ஒப்பாரி, தாலாட்டு ஆகிய இரு பாடல்களின்‌ 
அமைப்பியல்‌ கோட்பாட்டை நன்கு விளக்குகின்றார்‌. பின்னர்‌ 
இருவகைப்‌ பாடல்களையும்‌ ஒப்பிட்டுக்‌ காண்கின்றார்‌. 


சேகரித்த பாடல்களைச்‌ சிறிதுகூடச்‌ சொல்லிலோ வரியிலோ 
மாற்றம்‌ செய்யாமல்‌ உள்ளதுபோல்‌ வெளியிட்டுத்‌ தனது தனித்‌ 
தன்மையைக்‌ காட்டுகின்றார்‌. பாடியவர்‌ பெயர்‌, ஊர்‌ ஆகியவற்‌ 
றையும்‌ வெளியிடுகின்ழுர்‌. புதிய கலைச்‌ சொற்களையும்‌ உருவாக்கி 
யுள்ளார்‌. நுணுக்க ஆய்வும்‌ துணை ஆய்வும்‌ நல்ல பகுப்புகள்‌. 


வெளுக்கப்‌ போகும்‌ நாட்டுப்புற இயல்‌ வானில்‌ தோன்றும்‌ 
விடிவெள்ளிதான்‌ இந்நரல்‌. இவர்‌ நாட்டுப்புற இயல்‌ பாட்டையில்‌ 
ராசகடை போடுகிறார்‌. 
[தமிழக காட்டுப்‌ பாடல்கள்‌: டாக்டர்‌ ப. ரா. சுப்பிர 
மணியன்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை ; பக்கம்‌ 356, 
விலை ரூ. 6-00.] 
௬. சண்முகசுந்தரம்‌. 


தமிழ்த்துறைச்‌ ரரய்திகள்‌ 


1975 


(௮) 
(ஆ) 
(இ) 
(ஈ) 
(௨) 


(ஊ) 


பொருளடக்கம்‌ 


சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ -- 1975 

அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ -- 1975 
தமிழ்த்துறை ஆசிரியா--மாணவர்‌ கருத்தரங்குகள்‌ 
சிறப்புப்‌ பயிற்சிகள்‌ 

தமிழ்த்துறை அலுவலர்‌ 

தமிழ்த்துறை ஆய்வாளர்‌ 


வரிசை நாள்‌ 
எண்‌. 


1, 2 1-75 
2. 7= 2-175 
3. 14— 3-75 
4, 14— 3-75 
5. 7 4-75 
6. 11— 4-75 
7. 1-10-75 


(௮) 1975-ஆம்‌ ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 


சொற்பொழிவாளர்‌ 


டாக்டர்‌ ஈ. ச. விசுவநாதன்‌ 


(ஆஸ்‌ திரேலியப்‌ பல்கலைக்‌ கழகம்‌) 


திரு. கே. இலட்சுமணன்‌ 


(கல்வித்‌ துறை இயக்குஈர்‌--இலங்கை) 


இரு, வ, செயதேவன்‌ 


புலவர்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை 


டாக்டர்‌ A. கந்தையா (இலங்கை) 


டாக்டர்‌ ஹெல்கா ஆண்ட்டன்‌ 


(ஹேம்பர்க்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மேற்கு செர்மனி) 


இரு. ௧. ப. அறவாணன்‌ 


தலைப்பு 
ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌ 


இலங்கை—தமிழகக்‌ கல்வி 
முறைகள்‌ 


டாக்டர்‌ அகத்தியலிங்கம்‌ அவர்கள்‌ 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ நிகழ்த்திய மொழி 
யியல்‌ சொற்பொழிவுக்‌ குறிப்பு 
கள்‌. 


தேசியக்‌ கல்வி ஆராய்ச்சிப்‌ பயிற்சி 
முகாமில்‌ (அண்ணாமலை நகர்‌) 
நிகழ்ந்த தமிழ்ப்‌ பாடப்‌ புத்தக 
ஆய்வு பற்றிய குறிப்புகள்‌. 

ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌ 

பொது மக்களிடையே தமிழ்‌ 
வழக்கு 


இலங்கையும்‌ தமிழாராய்ச்சியும்‌ 


11. 


12. 


13. 


௨௨11-75 டாக்டர்‌ ந. சஞ்சீவி வள்ளுவர்‌ : காந்தி: ஆர்னால்ட்‌ : 
இராமலிங்கர்‌ 
(தொடர்‌ சொற்பொழிவு-1) 
26--11--75 டாக்டர்‌ டி. பி. சிங்கால்‌ (ஆஸ்திரேலியா) இந்திய நாகரிகம்‌ 
29-11-75 டாக்டர்‌ க. கைலாசபதி (இலங்கை) சமூகப்‌ பார்வையில்‌ இலக்கியத்‌ 
(காலை) திறனாய்வு 
29—11—75 சிர்‌ குமார்‌ கோஷ்‌ (விசுவபாரதி) அரவிந்தர்‌ ஒரு கவிஞர்‌ 
(மாலை) 
2—12-75 டாக்டர்‌ ந. சஞ்சீவி வள்ளுவர்‌ : காந்தி: ஆர்னால்ட்‌ : 
இராமலிங்கர்‌ 
(தொடர்‌ சொற்பொழிவு-2) 
18-12-75 இரு. ௧. வேங்கடேசன்‌ , மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ கடத்திய 


“ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌ 
கருத்தரங்கப்‌ பயிற்சி பற்றிய 
தொகுப்புச்‌ செய்திகள்‌. 


குறிப்பு: (1) ஹங்கேரி நாட்டைச்‌ சேர்ந்த. Dr..Istvan Major, M. க. ph. D.; (திராவிடவியல.றிஞர்‌) 


அவர்கள்‌ 17-11-75 அன்று தமிழ்த்துறைக்கு வருகை தந்தார்கள்‌. 
(2) வெட்டர்ன்‌ பர்ஹ்‌, லூதர்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தைச்‌ சேர்ந்த பேராசிரியர்‌ டாக்டர்‌ Dietrich 
Sommer Martin அவர்கள்‌ நவம்பர்த்‌ திங்களில்‌ தமிழ்த்துறைக்கு வருகை தந்தார்கள்‌. 


(3) டாக்டர்‌ ௧. கைலாசபதி அவர்கள்‌ 91-11-75 அன்று தமிழ்த்துறைக்கு வருகை தத்தி, 
துறையினருடன்‌ கலந்துரையாடினர்‌. 


(4) டாக்டர்‌ கமில்‌ சுவலபில்‌ அவர்கள்‌ 31-12-75 அன்று தமிழ்த்துறைக்கு வருகைதந்தார்கள்‌. 


(ஆ) அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌--1975 


வரில... காள்‌ சொற்பொழிவின்‌ பெயர்‌ 


1, 19, 20, 21-2-1975 டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை 
வெள்ளிவிழா நினைவுச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ 


2, 12, 13, 14-3-1975 அன்னை சொர்ணம்மாள்‌ அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


3. 7, 8, 9-4-1975 பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ 
நினைவு அறக்கட்டளைச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ 


சொற்பொழிவாளர்‌ 


சொற்பொழிவின்‌ 


பொருள்‌ 


டாக்டர்‌ எம்‌. எஸ்‌. திருமலை தமிழும்‌ மொழி 
(துணை இயக்குநர்‌, இந்திய 
மொழிகளின்‌ மைய நிறு யும்‌ 
வனம்‌, மைசூர்‌) 


யியலும்‌ நடை 


தவத்திரு குன்றக்குடி அடிக நமது நிலையில்‌ 


சமயம்‌ - சமு 
தாயம்‌ 


பம்மல்‌ சம்பந்த 


முதலியாரின்‌ 
காலத்துக்கு 
முன்னும்‌ பின்‌ 
னும்‌' தமிழ்‌ நாட 
கம்‌ 


(இ) தமிழ்த்துறை ஆசிரியர்‌- மாணவர்‌ கருத்தரங்‌ 


ஷீ ட்‌ கட்டுரையாளர்‌ ்‌ 
ப நாள்‌ (ஆசிரியர்‌) பொருள்‌ 
திருக்குறள்‌ உரையாசிரி 
யர்கள்‌ பொதுநோக்கு 
தனிநோக்கு 


1, 26-2-75 செல்வி 
தி. ௬. சத்தியம்‌ 


1, திருக்குறளிலும்‌ தொல்‌ 
காப்பியத்திலும்‌ 
“பொருள்‌” என்றசொல்‌ 
லாட்சி-ஒரு புள்ளி விவ 
ரப்‌ பார்வை 

2. குறளடிகள்‌ - திருக்குறள்‌ 


௫. 
கு. மோகனராசு 


தொல்காப்பிய ஒப்பாய்வு- 


ஒரு வரைபடப்‌ பார்வை 
டாக்டர்‌ ந. சஞ்சீவி பழந்தமிழும்‌ பழஞ்சீன 
ம்‌ 


மு 
இரு. புலவர்‌ பிள்ளை த்தமிழ்‌ மரபும்‌ 
மு. சண்முகம்பிள்ளை அடிமதிக்குடி ஐயனார்‌ 
பிள்ளைத்தமிழும்‌ 
2, 25-375 திரு 1. தொல்காப்பியத்‌ தின்‌ 


கு. மோகனராசு அடிவரையறை 
லிருந்து நெகிழ்ந்த குற 
ளடிகளின்‌ அமைப்பு 


முறை 

2. தொல்காப்பியம்‌ உவம 
இயல்‌-சுருக்க வரிப்பட 
விளக்கங்கள்‌ 


கட்டுரையாளர்‌ 
(மாணவர்‌) 


இருமி. கருட்டிணா 


சஞ்சீ 


இரு. நா. 
ரங்கன்‌ 
செல்வி 
கோ. தான்யா 
இரு. சு. சண்முக . 
சுந்தரம்‌ 


படட வாகை: 
த. அமிர்தலிங்கம்‌ 


இரு. சு. சண்முக 
சுந்தரம்‌ 


இரு. வவ 
த. அமிர்தலிங்கம்‌ 


பாண்டு 


௬. ்‌ 
க. ப. அறவாணன்‌ 


1. 


7 
1. 


க—1975 


பொருள்‌ 


ஆற்றுப்படை நூல்‌ 
களில்‌ ஒப்புமைப்‌ 
பகுதிகள்‌ 

குமரேச சதகத்தில்‌ 
குறள்‌ மணம்‌ 

மார்க்சிசத்தின்‌ தோற்‌ 
றம்‌-ஒரு குறிப்புரை 

காதற்‌ பாடல்கள்‌ 


தொல்காப்பியம்‌ பற்‌ 
றிச்‌ சில மேற்கோள்‌ 
செய்திகள்‌ 


வள்ளுவர்‌ நோக்கில்‌ 


வறுமை 


தொல்காப்பியத்தில்‌ 
நாட்டுப்புற இலக்கி 
யக்‌ கூறுகள்‌ 

தொழிற்பாடல்கள்‌ 


பாலைக்கலியில்‌ 
பொருள்‌ பற்றிய 
கருத்துகள்‌ 


கட்டுரையாளர்‌ 
(ஆசிரியர்‌) 


செல்வி 
இ. ச. சத்தியம்‌ 


௫. ்‌ 
வ. செயதேவன்‌ 


3. 29-4-75 இரு. கு. மோகனராசு 
(பாவேக்‌ 
தர்‌ பாரதி 
தாசன்‌ 
பி ற ந்த 
நாள்‌ கருத்‌ 
தரங்கு) 
டாக்டர்‌ 
சி. பாலசுப்பிர 
மணியன்‌ 


இரு. இ. சுந்தரமூர்த்தி 


4, 30-7-75 திரு. து. மூர்த்தி 


பொருள்‌ 


சங்க இலக்கிய அகத்‌ 

இணைக்‌ கூற்றுகள்‌- 
தொடர்ச்சி - நிகழ்ச்சி 
கோக்க நிரல்‌ முறை 


நிர என்ஹுத கிழக்‌ 
கும்‌ மேற்கும்‌ 


மணி 
வெண்பா 


பாவேந்தரின்‌ 
மேகலை 


குடும்ப விளக்கு தரும்‌ 
ஒளி £ தங்கம்‌ ” 


பாரதிதாசனாரின்‌ குழந்‌ 
தைப்‌ பாடல்கள்‌ 


உலகம்‌ 


கட்டுரையாளர்‌ 
(மாணவர்‌) 


செல்வி 
கோ. தான்யா 


திரு. சு. சண்முக 


சுந்தரம்‌ 


தாம்‌, நன அவது 
த. அமிர்தலிங்கம்‌ 


பொருள்‌ 


2. பட்டினப்பாலை வாயி 
லாக அறியலாகும்‌ 
காவிரிப்பூம்பட்டி 
னத்தின்‌ வளம்‌ 

1. மார்க்சிசமும்‌ 
மதமும்‌ 

2. பிரபஞ்ச தத்துவ 
வரலாறு பற்றிய 
குறிப்புரை 


பாரதியும்‌ பாமரர்‌ 
பாடல்களும்‌ 


பெருஞ்சித்திரனாரின்‌ 
வறுமை 


செல்வி 
தி. ௬. சத்தியம்‌ 


டாக்டர்‌ 
சி. பாலசுப்பிர 
மணியன்‌ 


5. 14-875 டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 


டாக்டர்‌ 
சி. பாலசுப்பிர 
மணியன்‌ 


6, 29-10-275 திரு. 
கு. மோகனராசு 


பாடல்‌ ஒன்று--கூற்று திரு. 1. தமிழ்‌ பிராமிஎழுத்து 
பல க. ப. அறவாணன்‌ களா தமிழ்‌ எழுத்து 
கள்‌? 
பெருங்கதை - ஒரு 
முன்னுரை 2. தமிழ்க்‌ கல்வெட்டுக 
ளும்‌ தொல்காப்பி 
யர்‌ காலமும்‌ 
இராசாசி மண்டபத்‌ திரு. புறநானூற்றில்‌ வறுமை 
தில்‌ புதிய படங்கள்‌ த. அமிர்தலிங்கம்‌ 
_ சில குறிப்புகள்‌ 
திருமதி கிருட்டிண ஒரே (88706) / ஒத்த 
பெருங்கதையில்‌ நீதி சஞ்சீவி (similar) / ஒப்பு 
கள்‌ (parallel)—r அறி 
முகம்‌ 
திரு. நல்லூர்‌ ஞானப்பிர 
க.ப. அறவாணன்‌ காச அடிகளார்‌ 
ர. தமிழர்‌ மருத்துவம்‌-- 
க, வேங்கடேசன்‌ செய்திகள்‌ 
திருமதி திருவள்ளுவரும்‌ . 
மா. சு. சாந்தா சிவப்பிரகாசரும்‌ 
வாய்மை--பொருள்‌ திருமதி ்‌ 
விளக்கம்‌ இருட்டிணா சஞ்சீவி தொல்காப்பியத்தில்‌ 


ஒப்புமைப்‌ பகுதிகள்‌ 


1 A கட்டுரையாளர்‌ 
்‌ காள்‌ (ஆசிரியர்‌) 
7. 28-11-75 திரு. 


கு. மோகனராசு 


செல்வி 
தி. ௬. சத்தியம்‌ 


பொருள்‌ 


(1) குறளிலும்‌ குறிஞ்சிப்‌ 


பாட்டிலும்‌ உவம 
உருபுகள்‌ -- தொல்‌ 
காப்பியத்துடன்‌ ஓர்‌ 
ஒப்பாய்வு 


(2) குறளிலும்‌ குறிஞ்சிப்‌ 
பாட்டிலும்‌ ஓர்‌ ஓப்‌ 
பாய்வு-- தலைமகன்‌ 


(1) 


(எட்டுத்தொகை 
அகப்பாடற்‌ கூற்று 
கள்‌-- ஒருவகை 
தெொபை ஆய்வு 
அடங்கல்‌ 


கட்டுரையாளர்‌ 
(மாணவர்‌) 


இரு. ப. கிருட்டிணன்‌ 


இரு. ச. சண்முக 
சுந்தரம்‌ 


ர. 

த. அமிர்தலிங்கம்‌ 
இரு. 

க.ப. அறவாணன்‌ 
இரு. சு. சண்முக 


சுந்தரம்‌ 


இரு. n 
க. ப. அறவாணன்‌ 


பதப்‌ ்‌ 
ப. கிருட்டிணன்‌ 


ட அதத்‌ ்‌ 
க, வேங்கடேசன்‌ 


பொருள்‌ 


ம. பொ. சி. ஓர்‌ அறி 
முகம்‌ 


தமிழக நாட்டுப்புற 
இலக்கியத்தில்‌ பெண்‌ 
கள்‌ 


வறுமை என்பது 
யாது? 

Variations in the 

commentarics of Tamil 

Grammar 

பள்ளு--ஒரு 
இலக்கியமே 


பாமரர்‌ 


A saivite’s commentary 
to Nannul 


சிலம்புச்‌ செல்வர்‌ 
காட்டும்‌ கம்பர்‌ 


The fundamental Doc- 
trines of ‘Medicine’ 
as revealed in Thiruk- 
kural 


(2) எட்டுத்தொகை அகப்‌ 
பாடற்‌ கூற்றுகள்‌ 
ஆய்வு-- தொகைக்‌ 


கதிர்‌ 
தரு. து. மூர்த்தி நா. காமராசனின்‌ 
“கறுப்பு மலர்கள்‌ *_— 
திறனாய்வு 
8, 18-12-75 டாக்டர்‌ பெருங்கதையும்‌ -8ழ்க்‌ இரு. சு. சண்முக சிறுகதைகளில்‌ நாட்‌ 
சி. பாலசுப்பிர கணக்கு நூல்களும்‌ சுந்தரம்‌ டுப்புறப்‌ பாடல்களின்‌ 
மணியன்‌ தாக்கங்கள்‌ 
௫. மெய்ப்பாடு-ஓர்‌ ஆய்வு திரு. புறநானூறு, தனிப்‌ 
கு. மோகனராசு த. அமிர்தலிங்கம்‌ பாடல்‌ திரட்டு 
வறுமைபற்றிய அட்ட 
வணைகள்‌ 
செல்வி திருக்குறள்‌ துறவு திரு. முடிகாகராயர்‌ காட்‌ 
தி. சு, சத்தியம்‌ ஒரு குறள்‌ ஆய்வு சி. நா. குமாரசாமி டும்‌ நல்லரசு 


(அடிப்படை) 


(ஈ) சிறப்புப்‌ பயிற்சிகள்‌ 


(1) கோடை மொழியியல்‌ பள்ளி 
பல்கலைக்‌ கழக நிதியுதவிக்‌ குழுவின்‌ உதவியோடும்‌, 
மைசூர்‌ இந்திய மொழிகள்‌ மைய நிறுவன உதவியோடும்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை சார்பில்‌ 12-5-75 
முதல்‌ 7-6-75 முடிய கோடை மொழியியல்‌ பள்ளி அனைத்‌ 
துலகப்‌ பல்கலைக்‌ கழகக்கட்டடத்தில்‌ நடத்தப்பெற்றது. 
(2) முதுகலைத்‌ தமிழ்ப்‌ புத்தொளிப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ 


முதுகலைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்களுக்காகச்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ 26-5-75 முதல்‌ 
5-6-75 முடிய புத்தொளிப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ அனைத்துலகப்‌ 
பல்கலைக்கழகக்‌ கட்டடத்தில்‌ நடத்தப்பெற்றன. 


(௨) தமிழ்த்துறை அலுவலர்‌ 
(1) தமிழ்த்துறை 
டாக்டர்‌ ௩. சஞ்சீவி, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, பேராசிரியர்‌ 
டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌, துணைப்பேராசிரியர்‌ 
புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி, விரிவுரையாளர்‌ 
(2) திருக்குறள்‌ ஆய்வுப்‌ பகுதி 
புலவர்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை, விரிவுரையாளர்‌ 
திரு. கு. மோகனராசு, விரிவுரையாளர்‌ 


செல்வி தி. ௬. சத்தியம்‌, ஆய்வுத்‌ துணைவர்‌ 


(3) பேரகராதித்‌ திருத்தப்பணிப்‌ பகுதி 
இரு. வ. செயதேவன்‌, விரிவுரையாளர்‌ 
இரு. து. மூர்த்தி, தொழில்‌ நுட்பத்‌ துணைவர்‌ 


மேற்பார்வை: 


7. 
8. 


9; 


(ஊ) தமிழ்த்துறை ஆய்வாளர்‌ 


[டாக்டர்‌ பட்டம்‌ (ஒPh.D.)] 


௮. ஆசிரியர்‌ 


புலவர்‌ இ. சுந்தரமூர்த்தி 
எம்‌.ஏ., டிப்‌. மானிடவியல்‌ 


திரு. வ. செயதேவன்‌, 
பி.எசி., எம்‌.ஏ. 
சான்‌ றிதழ்‌- மொழியியல்‌. 


இரு. கு. மோகனராசு, 
டி.எ&ி., எம்‌. ஏ. 


டிப்‌. மானிடவியல்‌. 


ஆ. மாணவர்‌ 


திரு. சி. நா. குமாரசாமி, 
எம்‌.ஏ. 


திரு. ௬. சண்முகசுந்தரம்‌, 
எம்‌.ஏ. 


தரு. ப. கிருட்டிணன்‌, 
எம்‌.ஏ. 


இ. பகுதி நேர ஆய்வாளர்‌ 


இரு. ௧. ப. அறவாணன்‌, 


எம்‌.ஏ. எம்‌.லிட்‌. 


தரு. பு. ௮. மோகனராசு, 
எம்‌.ஏ. 


இரு, நா. பாண்டுரங்கன்‌, 
எம்‌.ஏ. 


டாக்டர்‌ ந. சஞ்சீவி 


ஆய்வுப்‌ பொருள்‌ 
பரிமேலழகர்‌ உரைத்திறன்‌--ஒரு 
திறனாய்வு ” ்‌ 


தமிழ்‌. அகராதிக்‌ கலை--வளர்ச்சி 
யும்‌ வரலாறும்‌ ” 


“ திருக்குறளும்‌ தொல்காப்பிய 
மும்‌--ஒர்‌ ஒப்பாய்வு”? 


ஆய்வுப்‌ பொருள்‌ 
“* தழிழிலக்கியங்களில்‌ நன்னாட்டுக்‌ 
கோட்பாடு ” 
“ திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்‌ 
புறப்‌ பாடல்கள்‌ ? 


“தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மொழி, இனம்‌ ” 


நாடு, 


ஆய்வுப்‌ பொருள்‌ 
₹ தொல்காப்பியம்‌--உரை 
வேற்றுமை” 
“£1900 வரை தமிழ்‌ அச்சு/பதிப்புத்‌ 
தொழில்‌ வளர்ச்சி ” 


“ சதகங்கள்‌--ஓர்‌ ஆழ்வாய்வு ” 


மத்யார்வை : டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 


௮. ஆசிரியர்‌ ஆய்வுப்‌ பொருள்‌ 
... 1, செல்வி தி.ச. சத்தியம்‌, “ இருக்குறள்‌ ஆராய்ச்சியின்‌ 
ட எம்‌.ஏ. வளர்ச்சி--ஓர்‌ அகழ்வாய்வு ?? 
- அறி ஆ. மாணவர்‌ ஆய்வுப்‌ பொருள்‌ 
2, இரு. த. அமிர்தலிங்கம்‌,  தமிழிலக்கியத்தில்‌ வறுமை ” 
ப எம்‌.ஏ. 
3. செல்வி கோ, தான்யா, ££ தமிழிலக்கியத்தில்‌ மார்க்சியக்‌ 
2: எம்‌.ஏ. கொள்கைகளின்‌ தாக்கம்‌ ”? 
க திகு. க. வேங்கடேசன்‌,  தமிழிலக்கியத்தில்‌ மருத்துவச்‌ 
த்‌ பி.எசி., எம்‌.ஏ. செய்திகள்‌ ” 
இ. பகுதி கேர ஆய்வாளர்‌ ஆய்வுப்‌ பொருள்‌ 


5. திரு.கோ. இராமச்சந்திரன்‌, * திருக்குறளில்‌ மனித நலக்‌ 
எம்‌.ஏ., எம்‌.லிட்‌. கொள்கைகள்‌ ?? 

6. திரு. இரா. மாயாண்டி, “ சங்க இலக்கியத்தில்‌ கற்பனை ?? 
எம்‌.ஏ., எம்‌.லிட்‌. 


7. திருமதி கருட்டினா சஞ்சலி, “சங்க இலக்கியத்தில்‌ ஒப்புமைப்‌ 


எம்‌.ஏ., பி.டி. பகுதிகள்‌ ? 
8. திருமதி மா. ௬. சாந்தா, “ சிவப்பிரகாசர்‌ நூல்கள்‌—ஆய்வு ” 
i எம்‌.ஏ. 


9. இரு. செ. இராசேந்திரன்‌, “தமிழ்‌ வளர்ச்சி/ஆராய்ச்சியில்‌ 
எம்‌.ஏ. திராவிட இயக்கத்தின்‌ தாக்கம்‌?” 


த க கா வாகன கனக கன அண ளாக யக ட ட 


இரங்கல்‌ 


௩ம்‌ தமிழ்த்துறையில்‌ பல்லாண்டுகள்‌ துணைப்பேராசிரிய 
ராய்‌ விளங்கிய பண்டித-வித்துவான்‌ பு. ரா. புருஷோத்தம 
நாயுடு அவர்கள்‌ “காலமானார்‌ என்ற செய்தி கிடைத்துள்ளது, 
இன்று பிற்பகல்‌ எரியூட்டாம்‌. 


பேராசிரியர்‌ பு. ரா. புருஷோத்தம நாயுடு அவர்கள்‌ மாசு 
மறுவற்ற ஒழுக்கம்‌ படைத்தவர்‌; வீர வைணவர்‌; தமிழ்‌ 
இலக்கிய இலக்கணங்களை ஐயந்திரிபறக்‌ கற்றவர்‌, 


திருவையாற்று அரசர்‌ கல்லூரியில்‌ பல்லாண்டுக்காலம்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியராய்ப்‌ பணி புரிந்தவர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ முதலில்‌ இளநிலை விரிவுரையாளராய்ப்‌ பதவி 
பெற்றார்‌. பின்னர்‌, துணைப்பேராசிரியர்‌ நிலைக்கு உயர்ந்தவர்‌. 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணி புரிந்த காலத்தில்‌, திருவாய்மொழி 
ஈட்டின்‌ தமிழாக்கமும்‌, ஆசாரிய .ஹிருதயமும்‌ மிகச்‌ சிறந்த 
முறையில்‌ வெளி வருவதற்கு அரும்பாடுபட்டார்‌. இப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ வெளியிட்ட அத்தொகுதிகளே அவர்தம்‌ அரும்புலமைக்குப்‌ 
பெருஞ்சான்றாய்‌ விளங்குகின்‌ றன. 


அறிவிலே தெளிவும்‌ நெஞ்சிலே உறுதியும்‌ அகத்திலே 
அன்பும்‌ பொறிகள்மேல்‌ தனி அரசாணையும்‌ பூண்டு விளங்கிய 
புவனகிரி நாயுடு ஐயா அவர்களிடம்‌ திருவையாற்று அரசர்‌ 
கல்லூரியிலே சில காலம்‌ தமிழ்‌ இலக்கிய இலக்கணக்‌ கல்வி 
பெறும்‌ நல்ல வாய்ப்பு அடியேனுக்கும்‌ கிடைத்தது. 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறைக்குச்‌ சீரும்‌ 
சிறப்பும்‌ சேர்த்துக்‌ கொடுத்த புருஷோத்தம நாயுடு அவர்களின்‌ 
மறைவு பெருந்துன்பம்‌ தருவதாகும்‌. என்றாலும்‌, இயற்கையை 
எண்ணி அவர்‌ இன்னுயிர்‌ அமைதி பெற வேண்டுவோமாக ! 


ந. சஞ்சீவி, 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌. 


29—6—1976 (2007) 


ச 


வாழ்க்கைக்‌ குறிப்பு 


சிறய 
த்த 


5] 
(2 


பிறப்பு: 15-11-1901. இறப்பு: 286-1976. 
தந்தையார்‌ : 
புவனகிரி, கஸ்தூரி, இராசகோபால்‌ நாயுடு. 
பெரிய தந்தையார்‌ : 
புவனகிரி, அழகிய மணவாள ஏகாங்கி சுவாமிகள்‌. 
தாயார்‌: 
ஆண்டாள்‌ அம்மையார்‌. 
படிப்பு : 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌--பண்டிதன்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 
வித்துவான்‌. 
பணிபுரிந்த கல்வி நிலையங்கள்‌ : 
சிதம்பரம்‌ வரவரமுனிகள்‌ பாடசாலை. 
மாயவரம்‌ பள்ளியில்‌ சில காலம்‌. 
பண்ருட்டி பள்ளியில்‌ சில காலம்‌. 
கள்ளக்குறிச்சி பள்ளியில்‌ சில காலம்‌. [ 
திருவையாறு அரசர்‌ கல்லூரியில்‌ (1936 முதல்‌ 1947 வரையில்‌). 
சிதம்பரம்‌ மீனாட்சித்‌ தமிழ்க்‌ கல்லூரி. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ (1947 முதல்‌ ஓய்வுபெறும்‌ வரையில்‌). 
பிற பணிகள்‌ : 
(1) யூ. ஜி. சி. ஓய்வுபெற்றத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. 
(2) அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ கம்பராமாயணப்‌ பதிப்புக்‌ 
குழு உறுப்பினர்‌. 
எழுதிய/பதிப்பித்த நூல்கள்‌ : 
(1) கட்டுரைக்‌ கதம்பம்‌. 
(2) திருவாய்மொழி ஈட்டின்‌ தமிழாக்கம்‌ ] முதல்‌ 10 தொகுதிகள்‌. 
(3) ஆசாரிய ஹிருதயம்‌ (இரு தொகுதிகள்‌), 
(4) ஸ்ரீ வசன பூஷணம்‌. 


